T.1908 
7.190g 


1909 


SRI VENKATESWARA ORIENTAL SERIES - No . 32 


EDITOR :-P. V. RAMANUJASWAMI , MA . 


ரகுவம்ச மஹா காவ்யம் 


காளிதாஸ மஹாகவி இயற்றியது . 

பதிப்பாசிரியர் T - 1909 
D. T. தாதாசாரியர் , M.O.L. 

இயற்றிய 
தமிழ் உரையுடன் கூடியது . 


பி 


ORIENTAL 


ATESVARA 


VENK 


INSTITUTE 


आनन्दुनिलयम् 


SRI 


TIRUPATI 


PUBLISHED UNDER THE AUTHORITY OF 
SRI C. ANNA RAO , B.A. , 

Exccutive Officer 
ON BEHALF OF THE BOARD OF TRUSTEES 
TIRUMALAI - TIRUPATI DEVASTHANAMS . TIRUPATI . 


ஸ்ரீ வேங்கடேச்வர கீழ்க்கலை ஆராய்ச்சி மன்றம் 


1952 


PRINTED AT 
T , T , D. PRESS , 

TIRUPATI. 
250 Copies 
28-4 - 52, 


: 


முகவுரை . 


ரிக்வேதம் யஜுர்வேதம் ஸாயடவேதம் அதர்வவேதம் என் 
கிற நான்கு வேதங்கள் ; கிக்ஷை , வியாகரணம் , சந்தஸ்ஸு , நிருக் 
தம் , ஜ்யோதிஷம் , கல்பம் , என்கிற ஆறு அங்கங்கள் ; இதிஹாஸ 
புராணம் , நியாயம் என்ற தர்க்கம் , மீமாம்ஸை , தர்ம சாஸ்திரம் , 
என்கிற நான்கு உபாங்கங்கள் ; ஆயுர்வேதம் , தனுர்வேதம் , காந் 
தர்வ வேதம் என்ற ஸங்கீத சாஸ்திரம் , அர்த்த சாஸ்திரம் , என்ற 
நீதி சாஸ்திரம் , என்கிற நான்கு உபவேதங்கள் ; 

கு உபவேதங்கள் ; ஆக இப்பதி 
னெட்டும் நமக்கு வேண்டிய விவேகத்திற்கும் தர்ம வ்யவஸ்தைக் 
கும் ஆதாரமாக நமது முன்னோர்கள் ஆதரித்துப் போற்றி வந்த வித் 
யைகள் , அல்லது சாஸ்திரங்கள் . ரிக்வேதம் முதலிய பதினான்கு 
சாஸ்திரங்களில் நிர்ணயிக்கப்பட்ட... தத்துவங்களையும் அனுஷ்டானங் 
களையும் நம்புவதே நமது மதமாகும் . 


இச்சாஸ்திரங்களைக் கற்பதும் , அவற்றின் பொருளை உள்ள 
படி உணர்வதும் எளிதான காரியமன்று . சிலருக்கே அதில் 
யோக்யதை உண்டு . அவ்வித யோக்யதை வாய்ந்தவர்கள் உரிய 
முறையில் சாஸ்திரங்களைப் பயின்று , தத்துவங்களை உணர்ந்து , 
அவற்றை மற்றை யாவரும் உணருமாறு உபதேசம் செய்வார்கள் . 
இதிஹாஸங்களும் புராணங்களும் ஏற்பட்டது இதை உத்தே 
சித்தே . வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் அடங்கிய வெகு 
ஸூக்ஷ்மமான தத்துவங்களையும் ஜனங்கள் யாவரும் செவ்வையாக 
உணரும்படி ரஸமாகவும் ஸுகமாகவும் உபதேசிப்பதற்கு வேண் 
டிய முறையைக் கையாண்டு உண்டாக்கிய நூல்களே புராணங் 
கள் இதிஹாஸங்கள் என்று கூறப்படுகின்றன . நமது நாட்டி 
லுள்ள யாவரும் அந்தந்த காலங்களில் அவரவர்களுக்கு ஏற்பட்ட 
காரியங்களைச் செய்துவிட்டு ராக் காலங்களிலும் , உத்ஸவ காலங் 
களிலும் மேற் கூறியபடி தர்மாதர்மங்களில் விவேகத்தையும் 


iv 


செய்யவேண்டிய காரியங்களில் ஊக்கத்தையும் , செய்யத்தகாத வற் 
றில் வெறுப்பையும் உண்டாக்கக் கூடிய சிறந்த உபாக்யானங்க 
ளைச் சொல்லியும் கேட்டும் மிகப் பயன்பெற்று வந்தனர் . இது 
நமது தேசத்தில் முன்னோர்கள் ஆதரித்து அநுஸரித்துவந்த மிகச் 
சிறந்த ஸர்வவித்யா முறை . 

ஸ்திரீகள் , வேளாளர்கள் மற்று 
முள்ள பல தொழிலாளர்கள் எவராயினும் இவ்விதமான உபதேச 
முறையினால் வெகுநாட்கள் குருகுலவாஸம் பண்ணி - மிகுந்த 
பாண்டித்யத்தை ஸம்பாதித்த அறிவாளிகள் போலவே ஸத்யம் , தர் 
மம் , அஹிம்ஸை , விநயம் இவை முதலியவற்றில் மிக்க விவேகமும் 
பற்றும் பெற்று ஸுகமாகவும் ஒழுங்காகவும் ஜீவித்து வந்தனர் . 


ஆனால் காலக்ரமத்தில் கடினமான சாஸ்திர நூல்களைக் கற்ப 
தும் விரிவான இதிஹாஸ புராண நூல்களைப் பயில்வதும் கஷ்ட 
மாக இருந்தமையால் அவ்விதமான வித்யா ப்ரசாரம் கொஞ்சம் 
குறைய ஆரம்பித்தது . ஆகவே யாவரும் அறியவேண்டிய அரும் 
பெரும் தத்துவங்களை ரஸமாகவும் சுருக்கமாகவும் ஸுலபமாகவும் 
விளக்கக்கூடிய நடையில் நூல் இயற்ற ஆரம்பித்தனர் . இவ்வித 
மான நூல் ‘ காவ்யம் எனப்படுகின்றது . இவ்வித நூலைச் செய் 
பவர் கவி எனப்படுகின்றார்கள் . ஸம்ஸ்கிய 

ஸ்கிருத கவிகளில் முதல் 
வராக எல்லோராலும் மதிக்கப்பட்ட , இப்போதைக்கு சுமார் 
ஆயிரத்து ஐந்நூறு வருஷங்களுக்கு முன்னிருந்த காளிதாஸ் மகாகவி 
பல காவ்யங்களை இயற்றி யிருக்கின்றார் . அவற்றுள் ஒன்று ரகு 
வம்சம் 


என்பது . 


இவ்வுலகில் ஜனங்கள் ஸுகமாக வாழ்வது அரசாங்கத் 
தையே பொறுத்திருப்பதால் அதன் விஷயமான சிறந்த உபதேசங் 
களைச் செய்யக்கருதி இவர் இக்காவ்யத்தை இயற்றி யிருக்கின்றார் . 
அரசன் எப்படியோ அப்படிக் குடிகள் என்று பழமொழி யாத 
லின் குடிகள் குணசாலிகளா யிருந்து அறநெறி தவறாது வாழ 
வேண்டுமாயின் அரசன் எல்லாச் சிறந்த குணங்களும் பெற்றிருக்க 
வேண்டும் . இவ்வித யோக்கியதைக்கு மூல காரணம் நல்ல குலத் 


தில் பிறப்பது . இவ்வுண்மைகளை யெல்லாம் மனத்தில்வைத்து இம் 
மஹாகவி ஸ்ரீ ராகவன் உள்பட ஸுர்ய வம்சத்தில் உதித்த பல அர 
சர்களின் சரித்திரத்தை வர்ணிப்பதின் மூலம் அரசர்கள் இருக்க 
வேண்டிய நிலையை உலகத்திற்கு எடுத்துக் காட்டுகின்றார் . அதில் 
“ ஸுர்யனிடத்திலிருந்து உண்டான முதல் அரசர் மனு என்பவர் . 
அவருடைய வம்சத்தில் திலீபன் என்று ஒருவன் உண்டானான் . 
அவன் ராஜ்யபாரத்தை செவ்வனே நடத்தி வந்தான் . ஆனால் வெகு 
காலம் அவனுக்குப் புத்திரன் உண்டாகவில்லை . அவன் இதற்குக் 
காரணத்தை அறிந்து தகுந்த பரிஹாரத்தைச் செய்து புத்திரனைப் 
பெறவேண்டுமென் றெண்ணி தனது பட்டமகிஷியான ஸுத 
க்ஷிணையோடு குலகுருவாகிய வஸிஷ்ட முனிவருடைய ஆச்ரமத் 
திற்குச் சென்றான் . அவர் அவனுக்கு அதுவரையில் புத்திர னுண் 
டாகாததின் காரணத்தை அறிந்து அவனுக்கும் அறிவித்து ஆச்ரமத் 
தில் இருந்த காமதேனுவின் கன்றான நந்தினியைப் பூஜித்தால் அத் 
தடைக்குப் பரிஹார முண்டாகுமென்று கூறி அதைப் பூஜிக்கக் கட் 
டளை யிட்டார் . அவன் அப்படியே செய்து அந்த நந்தினியினுடை 
யவும் முனிவருடையவும் அருளைப் பெற்றான் . அதனால் பட்ட 
மகிஷியான ஸுதக்ஷிணைக்குக் கர்ப்பம் உண்டாயிற்று ” 
இக் கதாபாகம் முதல் இரண்டு ஸர்க்கங்களில் கூறப்படுகின்றது . 

இக்காலத்தில் ஸா தாரணமாக ஸம்ஸ்கிருதபாஷை கற்பதற் 
காகவே இந்த ரகுவம்சம் முதலிய ஸம்ஸ்கிருத காவியங்கள் படிக் 
கப்பட்டு வருகின்றன . இப்பயனைக் கருதிப் படிக்கும்போது பதங் 
களையும் வாக்கியங்களையும் இலக்கண முறைப்படி கவனித்துத் 
தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் . ஆனால் 
இங்கு செய்திருக்கும் மொழிபெயர்ப்புக்குப் பிரதான உத்தேசம் 
மேற் கூறியபடி இக்காவியத்தில் பதிந்துள்ள ஆழ்ந்த சாஸ்திர 
நுண்மைப் பொருளைக் கூடுமான வரையில் யாவரும் அறியும்படி 
செய்வதே . ஆதலின் இங்கு இலக்கண முறைப்படி எப்படி மொழி 
பெயர்க்க வேண்டுமோ அப்படியே மொழி பெயர்ப்பது என்கிற 
நியமம் வைத்துக் கொள்ளாமல் எளிதில் கருத்து வெளிப்படும் 
வகையில் சுதந்திர மொழி பெயர்ப்புச் செய்யப்பட்டிருக்கிறது . 
மூலத்தில் கர்மணிப்ரயோகம் இருந்தாலும் மொழி பெயர்ப்பில் 
கர்த்தரிப்ரயோகம் போலவே பொருள் கொடுக்கப்பட் டிருக்கும் . 
இவ்வாறு இன்னும் பல விஷயங்களில் மாறுபாடு காணப்பெறும் . 


என்ற 


vi 


இங்குச் செய்யப்பட்டிருக்கும் மொழி பெயர்ப்பிலிருந்து ஸம்ஸ் 
கிருத பதங்களின் சொரூபத்தை யாராவது நிர்த்தாரணம் செய்யக் 
கருதினால் அவர்கள் இந்த விஷயத்தை எப்போதும் ஞாபகத்தில் 
வைத்துக்கொள்ள வேண்டும்.. வட சொற்களைத் தமிழ் பாஷைக் 
கேற்றபடி மாற்றுவதிலும் ஸ்திரமான நியமமொன்றும் அநுஸரிக் 
கப் படவில்லை யென்பதும் ஆங்காங்கு புலப்படும் . 


14-3-1951 / 
திருப்பதி . ) 


D. T. TATACHARYA. 


சி : 


விஷ ய ஸுசிகை. 


முதல் மார்க்கம் 


1. 


கவி தான் பூஜிக்கும் தெய்வங்களான பார்வ தீபரமேச்வரர்களை 
வணங்குகின்றார் . 

1 


2 . 


3 . 


ஸுர்யவம்ச விஷயமாக ஒரு நூல் செய்யப்போகிறேன் என்கிறார் . 2 
தான் செய்யப்போகும் நூல் காவ்யமுறையில் இருக்கும் என்கிறார் . 3 
வால்மீகி முதலியவர்களின் வழியை அனுஸரித்து இக்காவ்யம் செய் 
கிறேன் என்று கூறி அவர்களிடத்தில் தனக்குள்ள மதிப்பைக் 
காட்டுகிறார் . 


1 . 


ஸுர்யகுலத்திலும் பிறப்புமுதல் ரகுமகாராஜனின் சரித்திரத்தை 
யும் அவனது ஸந்ததியிலுண்டான மற்ற அரசர்களின் சரித்திரத்தை 
யும் கூறப்போகிறேன் என்கிறார் . இதற்குக் காரணம் அவர்க 
ளுடைய குணச்சிறப்பு என்றும் , அவர்கள் பிறவிமுதல் சுத்தர்க 
ளென்றும் , பலமுண்டாகும் வரையில் ஆரம்பித்த கார்யத்தை செய் 
பவர்களென்றும் , கடல் சூழ்ந்த பூமிக்கெல்லாம் அரசர்களென்றும் , 
ஸ்வர்க்கலோகம் வரையில் அவர்களுடைய தேர் செல்லுமென்றும் ; 
விதிப்படி யஜ்ஞங்கள் செய்பவர்களென்றும் , கொடையில் சிறந்த 
வர்களென்றும் , குற்றத்திற்குத் தக்கபடி சிக்ஷைசெய்பவர்க ளென் 
றும் , காலம் தவறாது செய்ய வேண்டியவைகளைச் செய்பவர்க ளென் 
றும் ; பிறருக்கு உதவுவதற்காகவே பொருள் ஸம்பாதிப்பவர்க ளென் 
றும் , மெய்தவறாமல் இருப்பதற்காக மிதமாகப் பேசுகிறவர்க ளென் 
றும் , பேராசையின்றி புகழுக்காகவே பிறமன்னர்களை ஜெயிக்க 
விரும்புகிறவர்க ளென்றும் , ஸந்தான அபிவிருத்திக்காகவே மணப்ப 
வர்களென்றும் ; பால்யத்தில் கல்வி கற்பவர்களென்றும் , யௌவ 
னத்தில் போகத்தை விரும்புகிறவர்க ளென்றும் , முதிர்ந்த வயதில் 
முனிவர்களின் நடத்தையை மேற்கொள்ளு மவர்கள் என்றும் , முடி 
வில் யோகமார்க்கத்தினால் சரீரத்தை விடும்வர்கள் என்றும் கூறு 
கின்றார் . இக்காவ்யத்தை நல்லவர்கள் கேட்டுப் பரீக்ஷிக்க வேண்டும் 
என்கிறார் . 

5--10 


viii 


. ஸுர்யனுடைய புத்திரராய் அரசர்களுக்கெல்லாம் முதல்வரான 

மனு என்ற ஒருவர் இருந்தார். அவருடைய வம்சத்தில் திலீபன் 
என்ற ஓர் அரசன் உண்டானான் , அவன் க்ஷத்திரிய தர்மத்திற் 
குரிய சரீரவன்மை பெற்றவன் . மஹாதேஜஸ்வி , மஹாபுத்திமான் . 
அதற்கேற்ற கல்விச்சிறப்பு வாய்ந்தவன் . ஊழியர்கள் அணுகும் 
படியும் , ஆகிலும் பயப்படும்படியும் இத்தகைய இருவகைப்பட்ட 
சிறந்த குணங்கள் வாய்ந்தவன் . 

11--16 
7 . அவன் ஆளும்போது குடிகள் யாவரும் இம்மிமாத்திரமும் வழி பிற 
பாது நடந்து வந்தனர். 

17 
8 . அவன் வரி வாங்கினான் . ஆனால் அது ஜனங்களின் க்ஷேமத்திற் 

காகவே . சத்ருக்கள் தலையெடுக்க ஒண்ணாதபடி அவ்வளவு பராக் 
கிரமசாலி அவன் . அரசாங்க ரஹஸ்யம் ஒருபோதும் வெளிவராது . 
பயப்படாதவன் . தர்மசீலன் . பற்றுதலில்லாமல் அரசர்களுக்குரிய 
போகங்களை அனுபவித்தான் . தற்புகழ்ச்சியே இல்லாதவன் . மூப்பு 
இல்லாமலேயே ( வயது அதிக மாக ஆகாமலேயே ) பெரியவன் 
என்று யாவராலும் கருதப்பட்டான் . 

18-23 
9 . புத்திரர்களுக்குப் பிதா செய்யவேண்டிய கார்யங்களை எல்லாம் குடிக 

ளுக்கு அவன் செய்துவந்தான் . தர்மார்த்தகாமங்களில் அர்த்த 
காமங்கள் கூட தர்மமாவே முடியும்படி அவன் நடந்து வந்தான் . யஜ் 
ஞங்களைச் செய்து தேவேந்திரனை பூஜித்து காலத்தில் வேண்டிய 
மழை பெய்யச்செய்து உலகத்தைக் காப்பாற்றினான் . அவன் ராஜ் 
யத்தில் திருடர்களே இருக்கவில்லை . குணமுண்டாகில் சத்ருக்களை 
யும் போற்றினான் . குற்றமுண்டாகில் தனக்கு வேண்டியவர்களையும் 
துறந்தான் . 

24-28 
19 . பரோபகாரத்திலேயே நோக்குள்ள அவ்வரசன் அகண்ட பூமண்ட 

லத்தையும் தனக்கு நிகராக மற்றோர் அரசன் இல்லாதபடி ஆண்டு 
வந்தான் . 

29-30 
11. அவனுக்கு ஸுதக்ஷிணை என்று ஒரு பத்தினி இருந்தாள் . அவ 

னுக்குப் பல பத்னிகள் இருந்தும் அவர்களுக்குள் அவளே சிறந்து 
விளங்கினாள் . 

31-32 
12. அவளிடத்தில் தகுந்த புத்திரன் உண்டாக வேணுமென்று அவ்வர 
சன் விரும்பினான் . ஆனால் உண்டாகவில்லை . 

33 
13. புத்திரனுண்டாவதற்காகச் செய்யவேண்டியதைச் செய்ய விரும்பி 
ராஜ்ய பாரத்தை மந்திரிகளிடத்தில் ஒப்புவித்தான் , 

34 
14 , பிறகு அவ்வரச தம்பதிகள் பகவானைப் பூஜித்துவிட்டு பரிசுத்தர்க 

ளாய் ஒரே ரதத்தில் ஏறிக்கொண்டு , ஆச்சிரமத்திற்கு உபத்திரவம் 


ix 


வேண்டாமென்று சில வேலைக்காரர்களை மாத்திரம் அழைத்துக் 
கொண்டு , வழில் ஸுகமான காற்றையும் , மயில்களின் கேகா சப் 
தங்களையும் , ஸஞ்சரிக்கும் மான்களின் அழகையும் , ஆகாயத்தில் ஸஞ் 
சரிக்கும் பக்ஷிகளின் தவனியையும் அனுபவித்து மகிழ்ந்து , தாங்கள் 
செல்லும் திக்கிலேயே வீசும் குளிர்ந்த காற்றுடன் வந்த தாமரை மலர் 
களின் வாசனையை மோந்து கொண்டும் , தாம் தானம் செய்த 
கிராமங்களிலுள்ள பெரியோர்கள் செய்த ஆசீர்வாதங்களைப் பெற்றுக் 
கொண்டும் , ஆங்காங்கு இடைச்சேரி பெரியோர்கள் கொண்டு வந்த 
வெண்ணையைப் பெற்றுக்கொகாண்டும் தமது குலகுருவான வஸிஷ்ட 
முனிவரின் ஆச்சி மத்திற்குச் சென்றார்கள் . 

35-45 
15. அவ்விருவரும் ஒரே தேரில் இருந்தபடியால் ஒருவர்க்கொருவர் பேசிக் 

கொண்டு ரம்யமான காணிகளைக் காட்டியும் பார்த்தும் வழிசென் 
றதே தெரியாமல் ஆச்சிரமத்தை அடைந்தனர் . 

16-17 
16. அப்பொழுது வவஷ்ட மஹர்ஷி ஸாயங்காலத்தில் செய்யவேண் 

டிய அனுஷ்டானங்களைச் செய்து கொண்டிருந்தார் . வனங்களுக்குச் 
சென்றிருந்த பல ரிஷிகள் ஸமித், தர்ப்பம் , பழம் இவற்றுடன் 
திரும்பி வந்துகொண் டிருந்தனர் . மான்குட்டிகள் ரிஷிபத்திகள் 
கொடுக்கும் தான்யத்திற்காக வாசற்படிகளைத் தகைந்து கொண் 
டிருந்தன . S கன்னிகைகள் மரங்களின் பாத்திகளில் தண்ணீர் 
வார்த்து அங்கு தண்ணீர் அருந்துவதற்காக வரும் பக்ஷிகள் பயப் 
படாமலிருப்பதற்காக , விலகி நின்றனர் . உலர்த்தியிருந்த தான்யங் 
கள் வெய்யில் போனபிறகு குவிக்கப்பட்டிருக்க , அவ்விடங்களில் 
மான்கள் படுத்து அசைபோட்டுக்கொண் டிருந்தன. ஸாயங்கால 
ஹோமத்திற்காக வளர்க்கப்பட்ட அக்கினிகளிலிருந்து கிளம்பிய 
பகைகள் காற்றினால் அலைக்கப்பட்டு ஆஹு தி வாசனையோடு 

ஆச்சிரமத்தின் மேல் கிளம்பிப் பரவிக்கொண் டிருந்தன . 43-53 
17 , பிறகு அரசன் தேர்ப்பாகனைப் பார்த்துக் குதிரைகளை அவிழ்த்து 

விடும்படி கட்டளையிட்டு விட்டுத் தேரிலிருந்து அரசியை இறக்கித் 
தானும் இறங்கினான் . 

54 


18. அங்குள்ள முனிவர்கன் அவனுக்குத் தகுந்த உபசாரம் செய்துபது வர 
வேற்றனர் . 

55 
19. முனிவருடைய ஸாயங்கால அனுஷ்டானம் முடிந்தபிறகு அருந்ததி 
யுடன் இருந்த அவரை அவன் தரிசனம் செய்தான் , 

56 
20. அரசி அரசன் இருவரும் தமது குரு குருபத்தி இருவரையும் வணங்கி 
னார்கள் . முனிவர் அரசனுடைய க்ஷேமத்தை விசாரித்தார். 57-58 

B. 


கின் 


21. அரசன் மறுமொழி கூறினான் . தெய்விகமாயும் மானுஷமாயும் 

வரக்கூடிய ஸர்வ ஸங்கடங்களையும் போக்குவதற்கு தேவரீர் இருக்க 
என்னுடைய க்ஷேமத்திற்கு என்ன குறை . வெகு தூரத்திலிருந்து 
தேவரீர் ஓதும் மர்திரங்களினால் எனது சத்துருக்களெல்லாம் நசித் 
துப் போகின்றார்களாகையால் நான் போய் அவர்களின் மேவ் விட 
வேண்டிய அம்புகளெல்லாம் உபயோகமற்றவையாக வன்றோ இருக் 

எறன . தேவரீர் விதிப்படி செய்யும் ஹோமங்களினால் காலத்தில் 
மழைபெய்து பயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. தேவரீருடைய 
ப்ரஹ்மவர்ச்சஸ்வின் ப்ரபாவத்தால் எனது குடிகள் யாவரும் தீர்க் 
காயுஸ்ஸுக்களாகவும் எவ்வித பயமுமில்லாதவர்களாகவும் அதில் 
ருஷ்டி முதலிய பீடைகள் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றனர் , 
இப்படி தேவரீர் எல்லாவிதத்திலும் செய்யும் அனுக்ரஹத்தினால் 
எனக்கு இடைவிடாது ஸர்வ ஸம்பத்துக்களும் நிறைந்திருக்கின்றன . 
ஆனால் தேவரீருடைய நா ( மணா ) ட்டுப்பெண்ணான இவளிடத்தில் 
புத்திரன் உண்டாகாதது ஒரு பெரிய குறையாக விருக்கின்றது . 
இதனால் எனது பூர்வ புருஷர்கள் இனி வம்சத்தில் பிண்டப்ரதானம் 
செய்பவனும் திலோதகம் கொடுப்பவனும் இல்லையே என்று மிகவும் 
வருத்தமுற் றிருக்கின்றனர் என்று நினைக்கின்றேன் , வேள்விசெய்து 
தேவருணத்தைத் தீர்த்திருந்தும் மகப்பேறு இல்லாமையால் ஒரு 
களங்கம் உண்டாயிருக்கின்றது . புண்யம் செய்வது பரலோகத்தில் 
ஸகத்தைக் கொடுக்கும் . புத்திரன் பிறந்தால் இங்கும் அங்கும் 
ஸாகம் உண்டு. இச்செல்வமில்லாத என்னைப்பார்த்து தேவரீருக் 
கும் வருத்தமுண்டா யிருக்குமென்பது நிச்சயம் . இக்குறை எனக்கு 
ஸஹிக்கக் கூடாததா யிருக்கின்றது . ஆகை யால் இந்த பித்ரு 
ருணம் எப்படித் தீருமோ அப்படி தேவரீர் அருளவேண்டும் . எனது 
குலத்திலுள்ளோர்க்கு வேண்டியதெல் வாம் பெறுவது தேவரீ ரனுக் 
கிரகத்தாலன்றோ. 

59-72 
22. இப்படி அரசன் விண்ணப்பஞ் செய்ததைக் கேட்ட முனிவர் க்ஷண 

காலம் தியானம் செய்து அதனால் அவனுக்குப் புத்திரனுண்டாகாத 
தின் காரணத்தைக் கண்டறிந்து அவனைப்பார்த்து இவ்வாறு சொன் 
னார் : 

முன்னொரு சமயம் நீ இந்திரனிடத்தில் போய் திரும்பி வரும் 
பொழுது கல்பவ்ருக்ஷத்தின் நிழலில் காமதேனு நின்று கொண்டிருந் 
தது . ருதுஸ்னானம் செய்த இந்த ஸுதக்ஷிணையை நினைத்துக் காலம் 
தவறினால் தர்மலோபம் வருமேயென பயந்து நீ மிக வேகமாக வந்து 
கொண்டிருந்த படியால் வழியில் நின்ற காமதேனுவை பிரதக்ஷிணம் 
செய்து வரவேண்டுமென்ற இம்முறை தவறி நேராக வந்துவிட்டாய் . 


இப்படிக் காமதேனுவை அவமதித்ததால் புத்திரோத்பத்தி உனக்கு 
தடைபட்டிருக்கிறது . பூஜிக்க வேண்டியவர்களை பூஜிக்கத்தவறு 
வது க்ஷேமத்திற்குத் தடை செய்யுமல்லவா. இப்பொழுது காம 
தேனு பாதாளலோகத்தில் வருணன் செய்யும் ஸத்ரயாகத்திற்கு 
வேண்டிய ஹவிஸ்ஸைக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது . 

ஆகை 
யால் அது இங்கு வரமுடியாது . அதன் கன்றான இந்த நந்தினியை 
அதற்குப் பிரதிநிதியாக (பதிலாக ) வைத்து அதை நீ உனது பத்திரி 
யுடன் பூஜித்து வரவேண்டும் . அது சந்தோஷப்பட்டால் உனக்கு 
வேண்டியது கிடைக்கும் . 

73-81 


23. இப்படி முனிவர் கூறும்போதே அவருக்கு ஹோமத்ரவ்யங்களைக் 

கொடுத்துக் கொண்டிருக்கும் நந்தினி என்கிற பசு வனத்திலிருத்து 
திரும்பிவந்தது . துளிர்போல் சிவப்பாக இருந்த வதன் நெற்றியில் 
வளைந்து வெளுப்பு ரோமத்தினால் உண்டான மூன்றாம் பிறை சந்தி 
ரன்போன்ற ஒரு ரேகை இருந்தது . நந்தினி தனது கன்றைப் பார்த்து 
சுரந்த பரிசுத்தமான தனது பாலினால் பூமியை நனைத்துக்கொண்டு 
வந்தது . அது வரும்பொழுது கிளம்பிய தூளிகள் பக்கத்தில் நின்ற 
அரசனுக்கு மிகுந்த பரிசுத்தியை உண்டாக்கிற்று. 

82-85 


24. பார்த்த மாத்திரத்தினாலேயே க்ஷேமத்தைக் கொடுக்கக்கூடிய அப் 

பசுவைப் பார்த்து அறிவில் மிக்க அம் முனிவர் அரசனுடைய எண் 
ணம் அவசியம் நிறைவேறு மென் றறிந்து அவனைக் குறித்து இவ் 
வாறு சொன்னார் : - " அரசனே , பேரைச் சொல்லும்போதே மங்கள 
கரமான இப்பசு வந்தமையால் சீக்கிரமே நீ வித்தி பெறுவாய் 
என்று எண்ணிக் கொள் . காய் கிழங்குகளையே புசித்து நியமத் 
துடன் இருந்து இதன் பின்சென்று இதை நீ சந்தோஷப் படுத்த 
வேண்டும் . அது சென்றால் நீயும் செல் . நின்றால் நில் . படுத்தால் 
உட்கார் . அது நீர் குடித்தால் நீயும் குடி . ஸுதக்ஷிணையும் பக்தி 
யோடு பூஜித்து பரிசுத்தையாக ஆசிரமத்தின் எல்லை வரையில் காலை 
யில் பின்சென்று ஸாயங்காலம் எதிர்கொண் டழைத்து வரட்டும் . 
இப்படி அது அனுக்கிரகம் செய்யும் வரை அதை உபசரிப்பாயாக . 
உனக்கு ஒரு இடையூறு மில்லாமல் இருக்கவேண்டும் . நல்ல புத்தி 
ரனும் உண்டாக வேண்டும் . 

86--91 
25. சிஷ்யனான அரசன் வணக்கத்தோடும் ப்ரீதியோடும் அப்படியே 
என்று குருவான மகரிஷியின் கட்டளையை ஏற்றான் . 

92 
26. பிறகு நீ போய் படுத்துக்கொள் என்று அனுமதி கொடுத்து முனி 
வர் அரசனை அனுப்பினார் . 

93 


என்று . 


xii 


27. அவர் தனது தபோபலத்தினால் அரசனுக்குரிய ஆஹாரத்தை . ஸம்பா 

தித்து அவனுக்குக் கொடுக்கக் கூடுமாயினும் அவன் அனுஷ்டிக்கப் 
போகும் விரதத்தை உத்தேசித்து வனத்தில் கிடைக்கக் கூடிய 
ஆஹாரத்தையே ஏற்பாடு செய்தார் . 

94 
23. முனிவர் காட்டிய பர்ணசாலையில் தனது பத்தியோடு படுத்திருந்து 

இரவைக் கழித்து விடியற்காலையில் முனிவரது சிஷ்யர்கள் வேதாத் 
யயனம் செய்வதைக் கேட்டு எழுந்திருந்தான் , 

95 


இரண்டாவது ஸர்க்கம் . 


1. மேயும்பொருட்டு காட்டிற்கு ஒட்டிக்கொண்டு போவதற்காக அரசன் 
முனிவரின் பசுவை அவிழ்த்து விட்டான் . 

1 
2 . அரசனது தர்மபத்தியான ஸுதக்ஷிணை காட்டுக்குப்போகும் பசுவின் 

பின் சென்றாள் . 
3 . தனது தர்மபத்னியைத் திருப்பி அனுப்பிவிட்டு அரசன் பசுவைப் 
பாதுகாத்தான் , 

3 
4 . தன்னுடன் வந்த பரிஜனங்களையும் தடுத்துத் திருப்பி அனுப்பி 
னான் . 

4 
5 . ருசியுள்ள இளம்புற்களைக் கொடுத்தும் , சொறிந்தும் , ஈக்களை ஓட்டி 

யும் , தடுக்காமல் அது போனவழியே போக விடுத்தும் உபசாரம் 
செய்தான் . 

5 
6 . அது நிற்கும் போது நிற்பதும் , போகும் போது போவதும் , படுக்கும் 

போது உட்காருவதும் , அது நீர் குடிக்கும்போது தானும் குடிப்பது 
மாக இருந்தான் . 

6 
7. அரசர்களும் மந்திரிகளும் மற்றும் பல பல பெரியமனிதர்களும் புடை 

சூழ ராஜ்யத்தில் இருந்து பழகிய அவ்வரசன் காட்டில் தனியே 

ஸஞ்சரித்தான் . 
8 . ஆயினும் அங்குள்ள மரங்கள் தம்மீதுள்ள பக்ஷிகளின் இனிய சப்த 

மாகிற பேச்சைப்பேசி கட்டியங் கூற , பூங்கொடிகளாகிற கன்னிகள் 
உதிரும் புஷ்பங்களாகிற பொரியைத் தூவிக்கொண்டாட , அரசன் 
மான்கள் துள்ளி விளையாடுவதைப் பார்த்தும் , துளைகளுள்ள மூங்கில் 
களில் பிரவேசித்து காற்று உண்டாக்குமினிய சப்தத்தைப் புள்ளாங் 
குழலின் ஒலியைப்போல அனுபவித்தும் , மரங்களை ஆட்டி உதிர்த்த 
பூக்களின் மணம் நிரம்பியதும் மலையருவிகளிலிருந்து வருவதுமான 


xiii 


குளிர்ந்த காற்றினால் சரீர ச்ரமத்தை நீக்கியும் வனத்தில் மகிழ்ந் 
தான் . 

9--13 
9 . அவனது மாகாத்மயத்தினால் மழை யில்லாமலே காட்டுத் தீ அணைந் 

தது . பழங்களும் புஷ்பங்களும் மிக வ்ருத்தி யடைந்தன . பிராணி 

கள் பரஸ்பரம் இயற்கையாய் உண்டான பகையை விட்டன . 14 
10 . ஸாயங்காலம் ஆயிற்று . பசு காட்டிலிருந்து ஆசிரமத்திற்குத் திரும் 
பிற்று . 

15 
11. அது முன்னேவா அரசன் அதன்பின் வந்தான் . 

16 
12. காட்டிலுள்ள பிராணிகள் தமது இருப்பிடத்திற்குச் செல்வதையும் 
வனங்களில் இருள்சூழ்வதையும் அவன் பார்த்தான் . 

17 
13. பசுவும் அரசனும் காட்டிலிருந்து வெளிப்பட்டு ஆச்ரமத்திற்கு வரும் 
வழியில் வந்தார்கள் . 

18 
14. அரசனது தர்மபத்னி ஆசிரமத்திற்கு வெளியே வந்து பார்த்து வர 
வேற்றாள் . 

19-20 
15. பிரதக்ஷிணமும் அர்ச்சனையும் செய்து பசுவை அவள் வணங்கினாள் . 
16. பசு நின்று அவள் செய்த பூஜையை ஏற்றது . அதுவே வரப்போ 

கும் அனுக்கிரகத்திற்கு அடையாள மாதலின் அதனால் இருவரும் 
மிக ஸந்தோஷித்தனர் . 

22 
17. அரசன் , குரு அவரது பத்தினி இருவரையும் வணங்கி ஸந்த்யாவந்த 

னம் செய்துவிட்டு , பால் கறந்தபிறகு மறுபடியும் நந்தினியின் அரு 
கிற்சென்று நின்றான் . 

23 
18. உபசாரத்திற்காக ஸமீபத்தில் வைக்கப்பட்ட தீபம் ஜ்வலிக்க , தனது 

பத்தியோடு அதனருகிலிருந்து உபசரித்து அது ங்கினவுடன் 
- தானும் சென்று படுத்துறங்கி அது தூங்கி யெழுந்தவுடன் விடியற் 
காலை தானும் எழுந்திருந்தான் , 

24 , 
19. இப்படி ஸந்தானம் உண்டாவதற்காக அவன் பத்தினியுடன் நோற்ற 

நோன்பு 21 - நாட்கள் நடந்தது . 
20. மறுநாள் அவனுடைய பக்தியைப் பரீக்ஷிக்க எண்ணிய நந்தினி 
மேய்ந்து கொண்டேபோய் ஹிமாலயத்தின் ஒரு குகைக்குள் ப்ரவே 

26 


25 


21. ஒரு துஷ்டஜந்துவும் அதைக் கொல்லாதென்ற நம்பிக்கையினால் அர 

சன் மலையினழகைப் பார்த்துக்கொண்டிருக்க அவனுக்குத் தெரியாம 
லேயே ஒரு சிங்கம் நந்தினியின் மேல் பாய்ந்து அதைப் பிடித்துக் 
கொண்டது . 

27 


29 


2 


. 

ir 
22. உடனே அது கதறியதைக்கேட்டு அரசன் தனது பார்வையை அதன் 
மேல் திருப்பினான் . 

28 
23. அதன்மேல் ஒரு சிங்கமிருப்பதைக் கண்டான் . 
24. உடனே அதைக்கொல்ல நினைத்து பரபரப்புடன் அம்பை எடுக்கப் 
போனான் . 

30 
25. அப்பொழுது அவன்கை அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. 31 
26. தனது வீர்யம் தடை பட்டதைப் பார்த்து அவன் மிகவும் வருந்தி 
னான் . 

32 
27. அப்பொழுது அந்த சிங்கம் மனிதரின் பேச்சினால் அவனைப் பார்த் 
துச் சொல்லிற்று . 

33 
28. உனது வீர்யம் என்னிடத்தில் பலிக்காது . நான் பரமேச்வரனின் 

பரமேச்வரனுக்கும் பார்வதிக்கும் புத்திர வாத்ஸல்ய முண்டு. ஒரு 
ஸமயம் ஒரு காட்டுயானை இதை முறிக்க , அதனால் பார்வதி மிக 
வருத்தமடைய , பரமேச்சுவான் இதைக் காப்பதற்காக என்னை 
இங்கே வைத்திருக்கிறார் . சிங்க உருவத்தில் இருந்து , தானாக அருகில் 
வரும் பிராணிகளைப் புசிக்கும்படி எனக்குக் கட்டளை . ஆகையால் 
நான் இதைக்கொண்டு எனது பசியைத் தீர்த்துக்கொள்ளப் போகி 
றேன் . நீ திரும்பிப் போகலாம் . நீ வெட்கப்படவேண்டிய அவ 
சிய மில்லை . உன் சக்தியைக் கடந்த விஷயமிது . 

31-40 
29. பரமேச்வரனுடைய ப்ரபாவத்தினால் தனது வீர்யம் தடைபட்ட 

தென்பதனால் கொஞ்சம் ஆறுதலடைந்த அரசன் சிங்கத்திற்குப் பதி 
லுரைத்தான் . 

41-42 
30. என் மனதிலுள்ளதை நான் சொல்லுகிறேன் என்பதை நீ அறிவா 

யாதலின் நான் சொல்லுகிறேன் . அதை நீ கேட்கவேண்டும் . பா 
மேச்வரனிடத்தில் எனக்குக் கௌரவம் உளதே . ஆகிலும் எனது 
குருவின் சொத்தான இப்பசுவை நான் உபேக்ஷிப்பதற்கில்லை . 
ஆகையால் எனது சரீரத்தை நீ ஆஹாரமாகக்கொண்டு இதை விட்டு 
விட வேண்டும் . 

43--45 
31. ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு சிங்கம் அரசனைப்பார்த்துக் கூறிற்று . 

சிறு வஸ்துவுக்காக உனது அகண்ட ராஜ்யத்தையும் நல்ல 
வயது வாய்ந்த இவ்வழகிய சரீரத்தையும் விடுகிறே னென்பது 
பெருத்த முட்டாள் தனம் . இந்த ஒரு பசு போன போதிலும் உல 
கத்திலுள்ள ஸர்வ ப்ரஜைகளையும் காப்பாற்றுவாயாதலின் உனது 
காருண்யத்திற்குக் குறைவில்லை . இந்த ஒரு பசுவிற்குப் பதிலாகக் 
கோடிக்கணக்கான பசுக்களைக் கொடுத்து உனது குருவின் கோபத் 


3 


என்று . 


தைத் தணித்துக் கொள்ளலாம் . ஆகையால் இந்திர பதவி போன்ற 
ராஜ்யத்தை அனுபவிக்கும்படி உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் , 

46.- 50 
32. குகையில் ப்ரதித்வனி உண்டாகும்படி சிங்கம் இப்படி கம்பீரமாகப் 

பேசியவுடன் பசு மிகவும் தீனமாக இவனைப் பார்க்க , அதனால் இவ 
னுக்குண்டான காருண்யம் மேலிட , அரசன் மறுபடியும் கூறி 
னான் . 

51--52 


33. ஆபத்தி லுள்ளவர்களைக் காப்பாற்றாத எனக்கு ராஜ்யத்தினாலாவ 

தென்ன . பிராணனிருந்துதான் ஆவதென்ன. எத்தனைக் கோடிக் 
கணக்கான பசுக்களைக் கொடுத்தபோதிலும் இந்த நந்தினிக்குச் 
சமானமாகுமா : குருவின் கோபத்தை அவற்றால் ஒருநாளும் தணிக்க 
முடியாது . ஆகையால் எனது சரீரத்தைக் கொடுத்து இதைக் காப் 
பாற்றுவது எனது கடமை . அப்படியாகில் உன் ஆகாரத்திற்கும் 
குறைவு இல்லாமல் முனிவரது கர்மானுஷ்டானத்திற்கும் குறைவில் 
லாமல் செய்ததாகும் . இந்த தேவதாரு வ்ருக்ஷத்தை காப்பாற்றுவ 
தில் உனக்கு எவ்வளவு ஊற்ற மிருக்கின்றதோ அவ்வளவு ஊற்றம் 
இப்பசுவைக் காப்பாற்றுவதில் எனக்கு இருக்கவேண்டியது நியாய 
மென்பதை நீ அறியவேண்டும் , என்னிடத்தில் உனக்கு தயை 
இருக்கின்றதாயின் , அதை நீ என்னுடைய இந்த மாம்ஸசரீரத்தி 
லன்றி கீர்த்திமயமான சரீரத்தில் காட்டவேண்டும் . பேச்சினால் 
நட்பு ஏற்படுகின்றது என்பர் . இப்பொழுது உண்டான பேச்சினால் 
நானும் நீயும் நண்பர்களாகின்றோம் . ஆகையால் நண்பனாகிய எனது 
விருப்பத்தை மறுக்காமல் நான் கோருவதை நீ நிறைவேற்ற 
வேண்டும் , 

53 --- 58 
34. அப்படியே ஆகட்டுமென்று சிங்கம் நந்தினியை விட்டு விட்டது . 

உடனே அரசன் சிங்கத்தினருகில் சென்று தனது சரீரத்தை 
அதற்கு அர்ப்பணம் செய்தான் , 

59 
35. சிங்கம் தன்மேல் பாயப்போகிறதென்று எதிர்பார்த்த அந்த க்ஷணத் 
தில் அவன் மேல் பூமாரி விழுந்தது . 

60 
36. குழந்தாய் எழுந்திரு என்கிற வார்த்தையைக் கேட்டு நிமிர்ந்து 

நின்று எதிரில் தாய் போன்றிருந்த நந்தினியைக் கண்டான் . சிங்கத் 

தைக் காணவில்லை , 
37. ஆச்சரியத்துடன் நிற்குமவனைப் பார்த்து நந்தினி கூறியது- உன்னை 

நான் பரீக்ஷித்தேன் . மிகவும் ஸந்தோஷ மடைந்தேன் . உனக்கு 
வேண்டியதைக் கேள் என்று . 

62 - 63 


61 


. 


xvi 


38. அரசன் கைகூப்பி ஸுதக்ஷிணையினிடத்தில் குணவானான புத்திரன் 
உண்டாக வேண்டுமென்று வரம் கோரினான் . 

64 
39. அப்படியே உண்டாகட்டுமென்று கூறி நந்தினி ‘ இலைபறித்து எனது 
பாலைக்கறந்து குடி என்று அவனை ஏவிற்று , 

65 
40. அரசள் தாயே ! கன்று ஊட்டியும் முனிவர் ஹோமம் செய்தும் 

ஆனபிறகு அவரது அனுமதியின்பேரில் நான் உனது பாலை அருந்து 
வேன் என்றான் . 

66 
41. இதனால் மேலும் ஸந்தோஷமடைந்த பசு காட்டிலிருந்து ஆசிரமத் 
திற்கு வரத் திரும்பியது . 

67 
42. அரசன் ஆசிரமத்திற்கு வந்து நந்தினி அருள்புரிந்ததை குருவினிடத் 

தில் விஜ்ஞாபித்து விட்டுத் தனது பத்ரிக்கும் விஸ்தாரமாய்க் 
கூறினான் . 

68 
43. ஹோமம் நடந்தபிறகு அபானுமதி பெற்று நந்தினியின் பாலை அவன் 
உட்கொண்டான் . 

69 


44. மறுநாட் காலை பாரணை முடிந்தபிறகு வஸிஷ்ட முனிவர் அரசதம் 
பதிகளை அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பினார் . 

70 
45. அரசன் அக்கினியையும் வஸிஷ்டரையும் அவரது பத்தியான அருந் 

ததியையும் கன்றுடனிருந்த நந்தினியையும் ப்ரதக்ஷிணம் செய்து 
விட்டுப் புறப்பட்டுத் தேர் ஏறி பத்தியுடன் ஸுகமாக தனது தலை 
நகரத்திற்கு வந்து சேர்ந்தான் . 

71--72 
46. அரசன் வருவதை அறிந்து ஜனங்கள் யாவரும் நகரத்திற்கு 

வெளியே சென்று அவனை வரவேற்று ஸந்தோஷித்தார்கள். 73 
47 , ஜனங்கள் நகரம் முழுவதும் அலங்கரித்துக் களிப்புற்றுக் கொண் 

டாட அரசன் நகரத்திற்குள் ப்ரவேசித்து மந்திரிகளிடத்தில் முன்பு 
தான் ஒப்புவித்த ராஜ்யபாரத்தை ஏற்றான் . 

74 
48. பட்டமகிஷியாய் அரசனுடன் ஆசிரமத்திற்குச் சென்று வ்ரதானுஷ் 

டானம் செய்த ஸுதக்ஷிணை காலக்ரமத்தில் கர்ப்பம் தரித்தாள் . 75 


]] * [ FGHIT என் சு : !! 
காளிதாஸ மஹா கவி இயற்றிய 


ரகுவம்ச மஹா காவ்யம் . 

. 


முதல் மார்க்கம் . 


மங்களமாக முதலில் தெய்வ வணக்கம் செய்யப்படுகின்றது . 


1 . 


वागर्थाविव संपृक्तौ वागर्थप्रतिपत्तये । 
TIT : fail at || S : || 


Tr+rsi s = சொல்லும் பொருளும் | Faster = பார்வதியையும் பர 
போல 

மேச்வரனையும் , 
y = சேர்ந்திருக்கின்ற , கா = சொல்லையும் பொரு 
சா : = உலகத்திற்கு 

ளையுமறிவதற்காக 
Rai = தாயும் தகப்பனுமான वन्दे= வணங்குகின்றேன் . 


டது . 


வணங்குகின்றேன் என்பதாலேயே நான் என்று கர்த்தா 
கிடைக்கின்றது . பார்வதியும் பரமேச்வரனும் இக்கவி வழிபடும் 
தெய்வம் . ஆதலின் அவர்களை வணங்கியது . 

என்ன பயனை விரும்பி இவ்வணக்கம் செய்தது ? எனில் , அது 
‘ சொல்லையும் பொருளையும் அறிவதற்காக என்று சொல்லப்பட் 

ஒரு நூலை இயற்றும் பொழுது அதில் சொல்லவேண்டிய 
பொருளைப்பற்றியும் , அதை இவ்விதச்சொற்களை இப்படி அமைத் 
துச் 

சொல்ல வேண்டுமென்று சொல்லைப்பற்றியும் ஆழ்ந்து 
முதிர்ந்த அறிவு வேண்டும் . ஆகையால் கவி இந்நூலின் ஆரம்பத் 
தில் அதையே பயனாகக் கோரினார் . 

இவ்வறிவைத் தருவதற்குப் பார்வதியும் பரமேசுவரனுந்தானா 
தகுதியுள்ளவர்கள் எனில் ஆம் என்கிறார் கவி . பொருளும் 
சொல்லுமே பாஷை எனப்படுவது . இதைக் குழந்தைகள் கற்பது 


து 


2 


ரகுவம்சம் 


தாய் தகப்பன் மூலமாகவே . இவர்கள் உலகத்திற்குத் தாய் தந்தை 
மார்கள் . நானும் அவர்களது குழந்தைகளில் ஒருவன் . ஆகவே 
எனக்குப் பாஷையைக் கற்பிக்க அவர்களே யன்றோ தகுந்தவர் 
கள் என்று கருத்து . 

இக்கவியைப் பெற்றெடுத்த தாயும் தந்தையுமாய் மனுஷ்யர்க 
ளாக இருவர் இருந்திருப்பரே . அவ்விருவருமே இக்கவியின் குழந் 
தைப் பருவத்தில் இவருக்கு பாஷா ஜ்ஞானத்தை உண்டுபண்ணி 
யிருப்பார்களே . இப்போது புதிதாய் பாஷா ஜ்ஞானம் பெற 
விரும்புவது என்ன ? எனலாம் . ஆனால் அவர்கள் கற்பித்த பாஷை 
உலக நடைக்கு மாத்திரம் போதுமே யல்லது நூலியற்றுவதற்குப் 
போதாது . இப்போது இக்கவி இயற்ற விரும்பும் நூலை இயற்று 
வதற்கு உலகத்திலுள்ள எல்லாப் பொருள்களுடையவும் பொருள் 
களை அழகாகச் சொல்வதற்கேற்ற எண்ணிறந்த சொற்களுடைய 
வும் அறிவு அவச்யம் வேண்டும் . இதை ஒருவரும் , மனுஷ்யர்க 
ளான , மிகச் சிற்றறிவே உள்ளவர்களான , தமது சாதாரண தாய் 
தந்தைகளிடமிருந்து பெற முடியாது . ஆதலால் உலகத்திற்கே 
தாய் தந்தையர்களும் ஸர்வஜ்ஞர்களுமான ஈச்வர தம்பதிகளிடமே 
நூலியற்றுவதற்குரிய சொற்பொருளறிவு பெற வேண்டும் . 

இதனால் சாகுந்தலம் முதலிய நாடகங்களின் நாந்தீ ச்லோகங் 
களில் ஈச்வரன் ஒருவரையே எடுத்ததுபோல் இல்லாமல் இவ் 
விடத்தில் பார்வதியையும் சேர்த்து எடுத்தது ஏன் என்ற கேள்விக் 
கும் பதில் கூறப்பட்டதாகும் . குழந்தைகள் பாஷையைக் கற்று 
பேசப் பழகுவதில் தகப்பன் போல் தாயும் பொறுப்பேற்கின்றாள் . 
ஆகையால் இப்பிரகரணத்தில் இருவரையும் எடுத்து வணங்குவது 
அவச்யம் என்று கவி கருதினார் . 


நமது ஸாதாரண தாய் தந்தையர்கள் மரிக்கும் ஸ்வபாவமுள்ள 
வர்கள் . சேர்ந்தோ முன்னும் பின்னுமாகவோ அவர்கள் மரிப்பது 
நிச்சயம் . உலகத் தாய் தந்தையர்களுக்கும் இவ்வித ஸம்பவம் 
உண்டோ எனில் இல்லவே இல்லை ; என்கிற இவ்விஷயத்தை 
ஓர் உவமையால் கவி போதிக்கின்றார் . சொல்லும் பொருளும் 
போல் சேர்ந்திருப்பவர்கள் இவர்கள் . சொல் நித்யம் . ஆதியு 
மில்லை . அந்தமுமில்லை . அதன் பொருள் ஜாதி அதாவது இனம் .. 
இதுவும் நித்யம் . இப்படி நித்யமான சொல்லுக்கும் பொருளுக்கும் 


முதல் வர்க்கம் 


3 


உள்ள ஸம்பந்தமும் நித்யம் . இவ்வுண்மை வ்யாகரண மீ மாம்ஸா 
சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட் டிருக்கின்றது . இப்படியே உலகத் 
குத் தாயான பார்வதியும் நித்யை . ஆதியந்த மில்லாதவள் . தந்தை 
யான பரமேச்வரனும் அப்படியே . இவர்களுடைய ஸம்பந்தமு 
மப்படியே . இவ்விருவருக்கும் மரணமுமில்லை , பிரிவுமில்லை . முக் 
காலத்திலு மிருப்பவர்கள் . அதிலும் சேர்ந்தே இருப்பவர்கள் . 

இதனால் முக்காலத்திலுமுள்ள சொற்களையும் பொருள்களையும் 
தமது குழந்தைகளுக்குப் போதிக்கத்தக்க வன்மை யுள்ளவர்கள் 
என்றதாயிற்று . உவமையிற் சிறந்த கவி காளிதாஸன் என்பது 
பிரஸித்தம் . அதற்குத் தக்கபடி உவமையிலேயே தனது முதல் 
காவ்யத்தைத் தொடங்கி யிருக்கின்றார் . இந்த உவமை அர்த்தா 
லங்காரம் . 

அதாவது பொருள் அணி . காளான் , Tf , ) 
( T ), என்று சப்தாலங்காரமும் உள்ளது . இப்படி மேலும் கண்டு 
கொள்வது . 

இங்குள்ள விருத்தம் அநுஷ்டுப் என்னும் சந்தஸ்ஸைச் சேர்ந் 
தது . ஒவ்வொரு பாதத்திலும் எட்டு அக்ஷரம் இருக்கும் . கவிகள் 
இவ்வித காவ்யங்களில் உபயோகப்படுத்தும் விருத்தங்களுக்குள் 
இதுதான் மிகச் சிறியது . மிகவும் கௌரவிக்கத் தக்க விஷயங்களைப் 
பேசுமிடங்களில் இவ்விருத்தத்தை உபயோகிக்கின்றார்கள் . ( 1 ) 


உணடான 


2 . क सूर्यप्रभवो पंशः क चाल्पविषया मतिः । 

तितीपुर्दुस्तरं मोहादुडुपेनास्मि सागरम् ।। 
TE : = ஸுர்யனிடத்திலிருந்து ( gai = கடக்க முடியாத் 

सागरं 

= கடலை 
: = வம்சம் 

TITC = மூடத்தனத்தாலே ( அறி 
க = எங்கே ; 

யாமையாலே ) 
& = ஸ்வல்ப விஷயத்தை 

யே பற்றி நிற்கும் (கொஞ் T = தெப்பக்கட்டையினால் 
சமே அறிந்த ) 

( அல்லது பரிசலினால் ) 
Tife = ( எனது ) அறிவுதான் 

Rag : = கடக்க விருப்புற்றவனாக 
5 = எங்கே .. 

afa = இருக்கின்றேன் . 
தான் வழிபடும் தெய்வத்தை வணங்கினார் . எதற்காக வணங் 
கினது என்றால் , சொல் பொருள் அறிவுபெற என்றார் . இதிலிருந்து 


4 


ரகுவம்சம் 


மையை 


இவர் ஒரு நூல் இயற்ற முயல்கின்றார் என்பது தெரிந்தது . எதைப் 
பற்றியது அந்நூல் எனின் , அதை இந்த ச்லோகத்தால் அறிவிக் 
கின்றார்- எனது புத்திக்கெல்லாம் எட்டாது அவ்வளவு பெரு 
உடைய ஸுர்ய 

வம்சத்தைப்பற்றி ஒரு நூல் எழுத 
விரும்புகின்றேன் என்று . 
அந்த வம்சம் எங்கே , 

எனது இந்த மதி எங்கே ! இதைக் 
கொண்டு அந்த வம்சத்தை வர்ணிப்பது முடியாத காரியமே . ஆயி 
லும் வர்ணிக்க விரும்புகின்றேன் . இது எப்படி இருக்கிற தென் 
றால் தெப்பத்தைக்கொண்டு ஸமுத்திரத்தைக்கடக்க விரும்புவது 
போல் இருக்கின்றது . என்ற உவமை இங்கு உள்ளடங்கி நிற் 

( 2 ) 


கின்றது . 


3 . 


मन्दः कवियशःप्रार्थी गमिष्याम्युपहास्यताम् । 
प्रांशुलभ्ये फले लोभादुद्वाहुरिव वामनः ॥ 


= கையை 


கின்ற 


ஈ 7 : = மூடனாக இருந்து 

STS : 

உயர நீட்டி நிற் 
கர் : Tof = கவிகளின் 

புகழை 
விரும்பும் ( நான் ) 

TIFFS = குள்ளன்போல் 
ergei = உயரமுள்ள - ஒருவன் 31STRTI = (பிறர் ) பரிஹஸிக்கும் 
எட்டிப் பறிக்கக் கூடிய 

நிலையை 
* = பழத்தில் ( உள்ள ) சங்f = அடையப் போகின் 
S = ஆசையாலே 

றேன் . 


நூல் எழுத விரும்புகின்றேன் என்றார் . எவ்வித நூல் அது 
என்பதை இங்கு விளக்குகின்றார் . ஸாதாரண நடையில் வெறுங் 
கதையாக வன்று நான் இயற்ற விரும்புவது . ஸாமான்ய ஜனங்க 
ளுக்குக் கிடைக்கவரிதான அழியாப் புகழ்பெற்ற வ்யாஸ வால் 
மீகிகள் செய்த மகா பாரத ராமாயணங்களில் காணப்படும் 

வதான 
சிறந்த நடையில் மஹா காவ்யமாக இயற்ற விரும்புகின்றேன் , 


சான்றபடி . 


उदाहुभावमपहाय यथैव खर्वः 

प्रांशु फलार्थममियाचति योगिचिन्त्य । 
என்கிற ஸ்ரீ வேதாந்த தேசிகருடைய சரணாகதி தீபிகையி 
லுள்ள ச்லோகத்தில் இங்குள்ள S35 , is , 5 என்ற பதங்களும் 


முதல் ஸர்க்கம் 


5 


ா என்கிற பதத்தின் பொருளையே கூறுகின்ற பதமும் இருப் 
பதால் இந்த ரகுவம்ச சலோகம் ஸ்ரீதேசிகருடைய நினைவில் இருந்த 
தென்று சொல்வது உசிதம் . ஸ்ரீதேசிகர் இவ்விடத்தில் “ குள்ளனா 
யிருப்பவன் கையை உயரத் தூக்கி நிற்கும் நிலையைவிட்டு இப் 
பழத்தைப் பறித்துக் கொடு என்று உயரமாயிருப்பவனைக் கேட்பது 
போல என்கிறார் . இதிலிருந்து இவர் இந்த ரகுவம்ச சலோகத் 
தைப்பற்றி ஒரு கருத்தை வெளியிடுகின்றார் என்று தோன்று 
கிறது . பழத்தைப்பெற விரும்பும் குள்ளன் , தானே அதைப் 
பறிக்க முடியாதாயிலும் உயரமாயிருப்பவனைப் பறித்துத் தரும்படி 
கேட்டு அவன் மூலமாகப் பெற்று அப்பழத்தை அருந்தலாம் . 
ஆனால் ஒருவன் மற்றொருவனை ஒரு காவியம் இயற்றித் தரும்படிக் 
கேட்டு அதன் மூலமாகக் கவி என்ற புகழைப்பெற முடியாது . 
அதனால் இழிவே உண்டாகும் . இவ்வளவு அருபையானது காவ்யம் 
இயற்றி அடைய வேண்டிய புகழ் - என்று . 

T7 : என்று சனிக்கும் 5fq : என்று சுக்கிரனுக்கும் பெயர் 
உண்டு . அதனால் சனியாயிருந்து சுக்கிரனுடைய புகழ்பெற 
விரும்புபவனாய்ப் பரி ஹஸிக்கப்படும் நிலையை அடையப்போகின் 
றேன் என்றும் இவ்விடத்தில் - பொருள் என்று கரு ரஸிகர் 
கூறினார் . 

अथवा कृतवारद्वारे वंशेऽस्मिन् पूर्वसूरिभिः । 

मणौ वज्रसमुत्कीर्ण सूत्रस्येवास्ति मे गतिः ।। 
அ = அல்லது (இல்லாவிட் வம்சத்தில் 
டால் ) 

- = எனக்கு 
#Tkfs : = முன்னிருந்த அறிஞர் | எ Sugri = வஜ்ரத்தினால் துளைக் 

சப்பட்ட 
த HIT = செய்யப் பட்ட தான 

मणी 
வாக்கின் சந்தை உடைய 

- ரத்தினத்தில் 
( வாக்குப் புகக்கூடிய சந் TES - நூலுக்குப் போல் 
துள்ளதாகச் 

செய்யப் 
பட்ட ) 

Trfa = போக்கு , நுழைதல் , ப்பு 

வேசம் 
அச- இந்த (ஸுர்ய னுடைய 
தான ) 

अस्ति 
ஸூர்யவம்சத்தைப் பற்றி மஹா காவ்யம் ஒன்று இயற்ற 
விரும்புகின்றேன் . ஆனால் விஷயமான வம்சத்தின் பெருமையும் 


களால் 


= உளது . 


என்பது 


6 

ரகுவம்சம் 
என் புத்திக்கு எட்டாதது ; மஹாகாவ்யம் இயற்றுவதும் எனது 
சக்திக்கு விஞ்சியது . ஆகவே இது கூடாத காரியம் என்று கீழ் 
இரண்டு ச்லோகங்களில் கருதி நின்றார் கவி . இனி ஒருவிதமாய் 
நான் செய்யக்கூடிய காரியயே . இது என்று பக்ஷாந்தரத்தைச் 
சொல்லுகிறார் - அதவா ( இல்லாவிட்டால்) என்று . எனது சொந்த 
புத்தியையும் சக்தியையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு இக்காரியம் 
செய்ய முடியாது , 

என்பது வாஸ்தவந்தான் . ஆயினும் முன்னோர் 
களான வால்மீகி , வ்யாஸர் , ஜைமிநி , இவர்கள் முதலான பெரி 
யோர்கள் இவ்விஷயத்தில் வழிகாட்டி யிருக்கின்றமையால் அவ் 
வழியைப் பின்பற்றி நானும் இக்காரியத்தை ஒருவாறு தலைக்கட்ட 
இயலும் என்று கருத்து . 

இன்னும் ஸூக்ஷ்மமாகக் கவனித்தால்- " இன்னது விஷயம் 
என்று இரண்டாவது ச்லோகத்தில் சொன்னார் . இன்னவிதமான 
நூல் இயற்ற விரும்புகிறேன் என்று மூன்றாவதில் சொன்னார் . 
இவ்விதமான நூல் இயற்றுவதற்கு வழிகாட்டிகளான மஹான் 
களை இந்த நான்காவது ச்லோகத்தில் வழிபட்டார் 
விளங்கும் . 

வர்க்கத்தில் மணி என்றதனால் உபமேயமான 
வம்சத்தின் பெருமையும் வஜ்ரமென்றதால் முன்னோர்களுடைய 
புத்தி வன்மையும் , நூல் (ஸூத்ரம் ) என்றதால் முன்னோர்களைக் 
காட்டிலும் தனக்குள்ள சிறுமையும் , வெகு அழகாகக் காண்பிக்கப் 
பட்டிருப்பதைக் கவனிக்க வேண்டும் . 

தர் TTIESafar FIET LI q5 & Tt an 18 rfu | என்பது மல்லி 
நாதர் காட்டிய விக்ரஹம் . ரகுகுலம் ஒரு பெரிய கோட்டை . 
ஒருவாயில் இல்லாமல் அதில் நுழைய முடியாது . ராமாயணம் 
முதலிய நூல்களே வாயில் . அந்த வழியாக நாம் உட்பிரவேசிக்க 
முடிந்தது , என்றதாயிற்று . இதன்படி ‘ தா = செய்யப்பட்ட 
g = வாக்காகிற வாயிலை உடைய என்று பொருள் கூற வேண் 
டும் . வாக்குப் புகக்கூடிய சந்துள்ளதாகச் செய்யப்பட்ட 
என்று முன் கூறிய பொருளின்படி கருத்து என்னவெனில் 
குலமாகிற கோட்டையுள் பிரவேசிப்பதற்கு அதன் மேன்மைக்குக் 
காரணமாகிய குணங்கள் இவை , இவ்விதமானவை , இவற்றை 
இப்படி இப்படி வர்ணிக்க வேண்டும் என்கிற அறிவே வாயில் . 
இவ்விதமான இந்த வாயிலைத் தாமே தமது புத்தியாலமைத்துப் பிர 


உபமாக 


- 


1 


முதல் ஸர்க்கம் 


வேசித்து வால்மீகி முதலிய முற் காலத்துக் கவிகள் தமது நூல்களை 
இயற்றினர் . அவர்களமைத்த அதே வாயில் வழியாக நானும் பிர 
வேசித்து அக்குலத்தின் பெருமையை அறிந்து ஒரு காவியத்தை 
இயற்றுகிறேன்- என்பது . 

( 4) 
5 . सोऽहमाजन्मशुद्धानामाफलोदयकर्मणाम् । 

आसमुद्रक्षितीशानामानाकरथवर्त्मनाम् ।। 


T : = அப்படிப்பட்ட (சிற்றறிவே | SITUT = ஸ முத்திரம் வரையி 
யுள்ளவனாயினும் பெரி 

லுள்ள 
யோர்கள் போன வழியி = பூமிக்கு 
லே போவதாகத் தீர்மான IE = அதிபதிகளும் , 
முள்ள ) 

ஜ IS = சுவர்க்கம் வரை 
= நான் 

RTI = தேர் (செல்லும் ) 
சா = பிறப்பு முதல் 

வழியை உடையவர்களும் , 

(இவ்விசேஷணங்களுக்கும் 
SFIT = சுத்தர்களும் , 

இதற்கடுத்த மூன்று ச்லோ 
சாக்க 4 = கோரிய பல முண்டா கங்களிலுள்ள விசேஷணங் 
கும் வரை 

களுக்கும் 9 வது ச்லோகத் 
னா = காரியத்தைச் செய்யும திலுள்ள ( ரர் என்ற பதத் 
வர்களும் , 

தோடு அன்வயம் . ) 


6 . यथाविधिहुताग्नीनां यथाकामार्चितार्थिनाम् । 

यथापराधदण्डानां यथाकालप्रबोधिनाम् ।। 
Trafa = ( சாஸ்திரம் ) விதித்தபடி | QUISEIam - (யாசகர்களை ) 
5 = ஹோமம் செய்யப்பட்ட அவர்கள் விருப்பப்படி 
சரி = அக்னிகளை உடையவர் 

வகுமானிக்கின்றவர்கள் 
களும் ( விதிப்படி அக்னி ளும் , ( வேண்டியவரையில் 
ஹோத்ரம் முதலிய தர்மங் 

கொடுத்து யாசகர்களைத் 
களைச் செய்கின்றவர்க 

திருப்தி செய்கின்றவர்க 
ளும் ), 

ளும் ), 
TEIVITEUSII = குற்றத்திற்குத் 

குற்றத்திற்குத் TAISIS = காலம் தவறாமல் 
தகுந்தபடி தண்டிப்பவர்க if = விழித்துக் கொள்ளும் 
ளும் , 

தன்மையுடையவர்களும் , 


8 

ரகுவம்சம் 
7 . त्यागाय सम्भृतार्थानां सत्याय मितभाषिणाम् । 

यशसे विजिगीषूणाम् प्रजायै गृहमेधिनाम् ।। 
TITY = த்யாசம் செய்வதற்காக | Unt = புகழுக்காக 
( கொடுப்பதற்காக ) 

faiஏனா = வெல்ல விரும்பிய 
TFJTIAT IT = பொருள் சேர்த்த 

வர்களும் , 
வர்களும் , 

I = புத்ர ஸந்தாநத்திற்காக 
- உண்மைக்காக 
HT = கொஞ்ச மாகவே ரா = விவாஹம் செய்து 
பேசியவர்களும் , 

கொண்டவர்களும் , 


सत्याय 


8 . शैशवेऽभ्यस्त विद्यानां यौवने विषयैषिणाम् । 

वार्धके मुनिवृत्तीनां योगेनान्ते तनुत्यजाम् ।। 
தன் = பால்யப் பருவத்தில் சு ? = கடைசியில் ( மரிக்கும் சம 
அRafaeli = வித்யாப்யாசம் யத்திதில் ) 
செய்தவர்களும் , 

அ = யோக முறையால் ( பிரா 
அன் = யௌவனப் பருவத்தில் 

ணனை அடக்கி ஸுஷும் 

நா என்ற மத்ய நாடியில் 
fasdfgar = போகங்களை விரும் 

செலுத்தி சிரஸிலுள்ள 
பியவர்களும் , 

பிரம்மரந்த்ரத்தாலே வெ 
சாக = முதிர்ந்த வயதில் 

ளிக்கிளம்பி ) 
THI = முனிவர்களின் நிலை ITIE = சரீரத்தை விட்டவர் 
யில் நின்றவர்களும் , 

களுமான , 


9 . 


रघूणामन्वयं वक्ष्ये तनुवाग्विभवोऽपि सन् । 
तद्गुणैः कर्णमागत्य चापलाय प्रचोदितः । 


वाम् 


ளுடைய 


रघूणाम्- ரகுமஹாராஜன் குலத் | TT = அல்பமான 
தில் உண்டான அரசர்க 

fas: 

: = வாக்கினுடைய 

சாமர்த்யத்தை உடைய 
அ = வம்சத்தை ( சந்ததிக்ர வனாக 

மத்தை ; இவருடைய புத்ர க - இருந்த போதிலும் 
ரிவர் இவ்விதப் பெருமை | 17 = அந்த அரசர்களுடைய 
வாய்ந்தவர் என்பதை ) ரசு : = குணங்களாலே 


வந்து - 


முதல் வர்க்கம் 

9 
கண் = என் காதுக்குள் ) 

மென்று ) ஆசைப்படும்படி 
SFT = 

( ஆசைப்பட்டு முயலும்படி ) 
SIUS = ( அவற்றைப் புகழ்ந்து 

Tr : = மிகவும் தூண்டப்பட்ட 
ஒரு காவ்ய மியற்ற வேணு வனாய் 

m = சொல்லப் போகிறேன் . 
ரகுவம்ச மென்கிற காவ்யத்தை நான் இயற்றப் போகிறேன் . 
நான் இயற்றப் போகும் காவ்யத்திற்கு ரகுவம்சம் என்று பெயர் ; 
என்றவிது இந்த மஹாவாக்யத்தில் பிரதானமாய்க் கூறப்படுகின் 
றது . பெரியோர் போன வழியே போகின்றே னாகையால் விரும் 
பிய காவ்யத்தை இயற்ற முடியு மென்பதற்காக ass அப்படிப் 
பட்ட நான் என்றார் . சக்தியில்லாத போது இவ்வளவு கஷ்டப் 
பட்டாவது காவ்யம் இயற்ற முயல்வது ஏன் . வெறுமனே 
இருக்கக் கூடாதா என்ற கேள்விக்குப் பதில் அளிப்பதற்காக 
RITEIT... என்றாரம்பித்து far : என்கிற வரையில் கூறினார் . எனக் 
குச் சக்தி இல்லை என்பது உண்மை . ஆயினும் அவ்வரசர்களின் 
குணங்களைக் கேட்டறிந்த பிறகு நான் வெறுமனே இருப்பது 
கூடாது போயிற்று . இவ்வித குணங்களைப் பெற்ற அரசர்களைப் 
புகழாமலா நாம் இருப்பது . எப்படியும் இவர்களைப் பற்றி ஒரு 
காவ்யம் இயற்றியே யாகவேண்டும் ” என்றிப்படி அக்குணங்கள் 
என்னைத் தூண்டின . ஆகையால் ப்ரவர்த்திக்கின்றேன் என்று 
கருத்து . இப்படித் தூண்டிய குணங்கள் எவை யெனில் அவற்றை 
அ STHYTIFIE என்று தொடங்கி விளங்க வைக்கின்றார் . குணங்கள் 
இத்தனை என்று வரையறை இல்லை . ஆயினும் பிரதானமான் பதி 
னாறு இங்கு கூறப்படுகின்றன . இவற்றில் ஒவ்வொன்றும் சாதா 
ரணமாக மற்ற அரசர்கள் பெற முடியாத குணம் என்பதைத் 
தாமே கண்டு கொள்வது . 

பிறப்பு முதல் இறப்பு வரையில் இவ்வரசர்களைப் பற்றிய ஒவ் 
வொரு விஷயமும் மிகச் சிறப்புற்றது என்று ஸுசனை செய்யக் 
கருதி முதலில் ‘ பிறவி முதல் சுத்தர்களான என்றாரம்பித்துக் 
கடைசியில் யோக முறையால் சரீரத்தை விடுமவர்களான என்று 
கூறி முடித்தரர் . 

பிறவியைக் கூறிய வுடனே இவ்வித பிறவிக் கேற்றவாறு 
தமது தொழிலை நடத்துவதில் ஒரு பொழுதும் உத்ஸாஹம் குன்றாத 

2 


10 

ரகுவம்சம் 
வர்கள் என்று அவர்களது ஊக்கத்தைப் பேசினார் SAT என்று . 
இவ்வித ஊக்கத்தின் பயனை STITIS என்று அடுத்தபடி காட்டினார் . 
இதனால் இவர்களின் பெருமை இப்பூவுலகைப் பற்றி மாத்திர 

த்திரமே 
உளதென்று தோன்றுகிறது . அப்படியல்ல என்பதற்காக THIS 
என்றார் . தமது ரதத்திலேறி ஸ்வர்க்க லோகம் போகக் கூடிய 
பெருமையும் வாய்ந்தவர்கள் இவர்கள் . கடல் சூழ்ந்த இப்பூவுல 
கத்தின் ஏக சக்ராதிபதிகள் என்ற இவ்வளவே யன்று , என்று 
கருத்து . STIC என்றதாலேயே இவர்களுடைய வீரத்தன்மை 
விளங்கிற்று . சாக என்பதால் தேவர்களும் இவர்களின் உதவியைக் 
கோரும்படி அவ்வளவு பராக்ரமம் உள்ளவர்கள் என்று தோற்று 


கிறது . 


இப்படி இந்த ச்லோகத்தினால் இவர்களுடைய பிறவியின் 
சிறப்பும் உலகமாளும் திறனும் விளக்கப்பட்டன . இனி தர்மம் , 
அர்த்தம் , காமம் , மோக்ஷம் - அறம் , பொருள் , இன்பம் , வீடு - என் 
கிற நான்கு புருஷார்த்தங்களைப்பற்றி உள்ள சிறப்பை வரிசையாக 
மேல் மூன்று ச்லோகங்களால் விளக்குகின்றார் . அவற்றில் அறமே 
தானம் , தர்மம் எனப் பிரித்துப் பேசப்படுகின்றது . தானமாவது 
கொடை ; மனுஷ்யர்களுக்கு வேண்டிய பொருளைக் கொடுப்பது . 
அக்னியில் ஹோமம் செய்து தேவர்களுக்குக் கொடுப்பது தர்மம் : 
தர்மங்களைச் சொல்ல வந்த தர்ம சாஸ்திரங்கள் ஆசாரம் வ்யவ 
ஹாரம் என்றிப்படி வகுத்துச் சொல்லுகின்றன . இதில் ஆசார 
மாவது அனுஷ்டானம் . அதாவது விதிக்கப்பட்ட கருமங்களைச் 
செய்வதும் விலக்கப்பட்ட கருமங்களைத் தவிர்ப்பதும் . மேற் கூறிய 
தர்மமும் தானமும் இவ்வித ஆசாரத்திலேயே அடங்குகின்றன . 
வ்யவஹாரமாவது ஒருவன் செய்ய வேண்டியதைச் செய்யாத 
போதும் , செய்யக் கூடாததைச் செய்யும் போதும் , அரசன் 
முதலியோர் விசாரித்து நியாயம் நடத்துவது . இவ்வாறு மூன்று 
பிரிவுகள் தர்மத்திற்கு உள்ளன - தானம் , தர்மம் , வ்யவஹாரம் 
என்று . இவற்றில் தேவர்களை உத்தேசித்துச் செய்யப்படுவதான 
தர்மத்தின் சிறப்பை முன்னம் கூறினார் . 77ifaft என்று . பிறகு 
மலுஷ்யர்களைப்பற்றிச் செய்யப்படுவதான தானத்தின் சிறப்பைக் 
கூறினார் II4 என்று . இங்கு சிஷ்ட பரிபாலனம் கருத்தில் நின் 
றது . பிறகு வ்யவஹாரத்தைப்பற்றி வந்த சிறப்பைக் கூறினார் 
TYTIIT என்று . இதனால் துஷ்ட நிக்ரஹம் குறிக்கப்பட்டது . அரசர் 


முதல் ஸர்க்கம் 


களால் தண்டிக்கப்படும் குற்றவாளிகளில் பலர் நாம் செய்த குற் 
றத்திற்காக நாம் தண்டிக்கப் பெற்றோம் . இது நியாயமே . இதில் 
அரசன் மேல் கோபித்துக் கொள்வது தகாது என்ற விவேகம் 
சிறிதுமின்றி, அரசனைக் கொல்ல எப்பொழுது ஸமயம் கிடைக்கு 
மென்று எதிர் பார்த்துக் கொண்டிருந்து பழிவாங்க முயற்சி செய் 
வார்கள் . மிகுந்த முன் யோசனையுடன் இவர்கள் போக்கை எல் 
லாம் அறிந்து தம்மைக் காத்துக் கொள்ளாத அரசர்கள் இவ்வித 
மானவர்களால் தாக்கப்பட்டு முடிந்து போவது நிச்சயம் . ஆகவே 
அரசர்கள் தக்க காலங்களில் விழிப்புற்றிருக்க வேண்டும் . ரகு 
குலத்தரசர்கள் இப்படி இருந்தார்கள் என்கிறார் கவி க்க 
என்று . 

இனி அர்த்தத்தின் அதாவது பொருளின் சிறப்புக் கூறப்படு 
கின்றது TIRITY என்று . இப்படி விடுவதற்காகவே பொருள் ஈட்டப் 
பட்டது என்றவுடன் அதிகமாய் விடாமல் இருப்பதற்காக ஸம்பா 
திக்கப்பட்ட விஷயம் ஒன்று நினைவிற்கு வந்தது . அதைக் கூறுகின் 
றார் TTR என்று . வாக்கு வன்மையைப் பெற்றிருப்பர் . ஆயினும் 
வாக்கை விடார்கள் , பொய் ஏதாகிலும் வந்து விடுமோ என்று 
பயந்து . மிகமிகக் கொடுத்தும் ஒருகாலும் சிறிதளவும் தற்புகழ்ச்சி 
செய்து கொள்ள மாட்டார்கள் என்றவிது இங்கு ஆழ்ந்து பார்க்க 
வேண்டிய வ்யங்க்யப் பொருள் . T TIrfariy : என்று 22 வது 
ச்லோகத்தில் கூறியது இங்குள்ள இக்கருத்தை உறுதிப்படுத்து 


கின்றது . 


கொடுப்பதற்காகப் பணம் சேர்ப்பவர்கள் என்றார் . பணம் 
சேர்ப்பது எப்படி ? மற்ற அரசர்களை வென்று அவர்களிடத்தி 
லிருந்து கப்பம் பெற்றுத்தான் . கொடுக்கும் ஸ்வபாவமுள்ளவர்கள் 
இப்படிச் சிலரை வென்று என் பணம் பெற வேண்டும் ? பலாத் 
காரமாகச் சிலருடைய பணத்தை வாங்கி வேறு சிலருக்கு அல்லது 
பலருக்குக் கொடுப்பதில் என்ன பெருமை ? என்று ஒரு சங்கை உண் 
டாகலாம். இதற்குப் பரிஹாரமாக புரம் என்கிறார் . அரசர்களுக்கு 
மேன்மை புஜபலத்தினால் . ஸுர்ய குலத்தரசர்கள் புஜ பலத்தில் நிக 
ரற்றவர் என்று புகழ் பெற்றவர்கள் . இதனாலேயே இவர்கள் 
கடல் சூழ்ந்த இப் பூமிக்கு ஏக சக்ராதிபதி யாயினர் . தமது குலத் 
திற்குள்ள இச்சிறப்பைக் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது 
இவர்களுடைய கடமையாயிற்று . ஆகவே இக்குலத்தில் உண்ட 


12 

ரகுவம்சம் 
ஒவ்வொரு அரசனும் உலகத்திலுள்ள மற்றெல்லா அரசர்களையும் 
வென்று தனது பராக்ரமத்தைக் காட்டினான் . இப்படிப் புகழுக் 
காக வெல்லும் இவ்வரசர்களுக்குத் தோற்ற அரசர் கட்டும் கப்பம் 
அந்நிலையை அநுஸரித்துத் தானே வருகின்றதல்லது அப்பணத்தை 
உத்தேசித்து இவர்கள் பிறரை வெல்ல விரும்பினர் என்பதில்லை . 
அவர்கள் கொடுக்கும் பணத்தை மறுதளிக்காமல் பெற்றுச் 
சேமித்து வைப்பது அர்ஹதை உள்ளவர்களுக்குக் கொடுப்பதற் 
காகவே என்று கருத்து . பொருள் இரண்டு விதம் . நாம் இங்கு 
ஜீவித்திருக்கும் போதே நமக்கு உபயோகப் படக்கூடியது என்றும் , 
அதற்குப் பிறகும் உபயோகப் படக்கூடியது என்றும் . பணம் வீடு 
நிலம் முதலியன முதல் வகுப்பைச் சேர்ந்தவை . புத்திரப் பேறு 
இரண்டாம் வகுப்பு . இதிலும் குறைவற்றிருப்பவர்கள் இவ்வர 
சர்கள் என்கிறார் என்று . விவாஹம் செய்து கொள்ளும் 
போது - தர்மத்திற்காகவும் ப்ரஜைக் ( ஸந்தானத்திற் ) காகவும் விவா 
ஹம் செய்து கொள்ளுகிறேன் என்ற ஸங்கல்பத்துடன் செய்து 
கொள்வது சாஸ்திர முறைப்படி ஏற்பட்ட வழக்கம் . ஆனால் இந்த 
ஸங்கல்பத்தை மறந்து காம போகத்தையே விரும்பிப் போதல் உலக 
வியற்கை . இத்தவறு இவ்வரசர்களுக்கு இல்லை என்பது இங்கு 
கருத்தில் நின்றது . தர்மம் முன்பே சொல்லப்பட்டதாதலின் ப்ரஜை 
மாத்திரம் இங்கே கூறப்பட்டது . 


இனி காமம் மோக்ஷம் இவ்விரண்டின் சிறப்பும் ஒரே சலோ 
கத்தில் கூறப்படுகின்றது . காமமாவது விஷய போகம் . இதில் 
உள்ள ஆசை தகுந்த வயது கழிந்த பிறகும் அநேகமாய் எல்லோ 
ருக்கும் இருந்து வருகின்றது . இந்நிலை இவ்வரசர்களுக்குக் கிடை 
யாது . தம் மனத்தைக் கட்டுப்படுத்தித் தமக்கு ஸ்வாதீனமாக வைத் 
துக் கொண்டவர்கள் இவர்கள் . பரவசமாக இவர்களை மனது 
இழுக்காது . * இது தகுந்த வயது , தகுந்த காலம் , தகுந்த விஷயம் , 
ஆகையால் இதை இப்போது உபயோகப் படுத்துவோம் என்று 
தாமாக ஆராய்ந்து விஷய போகத்தை விரும்புவார்கள் என்றிப்படி 
இங்கே சிறப்பெனக் கொள்வது . இது * Reafaq என்றத 
னால் போதிக்கப்பட்டது . இவ்வித விஷய போகம் க்ருஹஸ்தாச்ர 
மத்தில் நடக்கும் . இதற்கடுத்த வானப்ரஸ்தம் , வன்ன்யாஸம் 
என்றவிந்த இரண்டு ஆச்ரமங்களிலும் மோக்ஷம் ப்ரதானமாய் 
விரும்பப்படும் . இவ்விரண்டும் முறையே எங்க என்றும் , சா 


முதல் ஸர்க்கம் 


13 


என்றும் சொல்லப்பட்டன . அல்லது புrf * என்ற விதனுள்ளே இவ் 
விரண்டு ஆச்ரமங்களையும் அடக்கி மரணத்தில் உள்ள சிறப்பு மாத் 
திரமே யார் என்பதனால் சொல்லப்பட்ட தென்க . இவ்வாச்ர 
மங்களை எல்லாம் உள்ளபடி யறிந்து அநுஷ்டிப்பதற்குத் தகுந்த 
வித்யையை முதலில் பெற வேண்டும் : இது ப்ரஹ்மசர்யம் என்ற 
முதல் ஆச்ரமத்தில் இருந்து பெறப்படும் . ஆகையால் இதை 
முதலில் கூறினார் என என்று . 

விபக்தி என்ற வேற்றுமை இல்லாத அவ்யயீபாவஸமாஸ 
பதங்களான gifafa , TTTTE என்ற விவற்றை முதலில் ப்ரயோகித் 
தார் . பிறகு TITY என்று நான்காம் வேற்றுமைப் பதங்களையும் 
க . என்று எழாம் வேற்றுமைப் பதங்களையும் ப்பயோகித்தார் என் 
றிப்படியும் வரிசையைக் கொள்க . 

இங்கு தர காரி : சின்றாரம்பித்து . 
HISIS என்று முடிப்பதே போதுமானதாயிருக்க , இப்படி ஏக 
வசனமில்லாது பஹுவசனமாகச் சொன்னது இவ்வம்சத்தில் 
உண்டான ஒவ்வொரு அரசனுக்கும் இக்குணங்கள் பெரும்பாலு 
முள்ளனவென்று காட்டுவதற்காக என்றறிக . 

( 9 ) 
10 . तं सन्तः श्रोतुमर्हन्ति सदसब्यक्तिहेतवः । 

हेनः संलक्ष्यते ह्यनौ विशुद्धिः श्यामेकाऽपि वा ।। 
T = அதை ( நான் சொல்லப் பாரா fa = கேட்க வேண்டும் . 

புகும் வம்சத்தை ) (நான் ; = தங்கத்தினுடைய 
செய்யப்புகும் ரகுவம்சம் | fgft : - தூய்மையோ சுத்தியோ , 
என்கிற காவ்யத்தை ) 

ast = கருமைதானோலோ 
F = நல்லது 

ஹாந்தரங்களின் சேர்க்கை 
SES = கெட்டது ( இவை ) 

யால் உண்டான நிறமாற் 
a = புலப்படுவதற்கு 

றுக் குறைவு தானே ) 
கே : ணர்களான 

arat i = அக்னியிலன்றோ 
T : = நல்லோர்கள் ( அறிஞர் க = செவ்வனே காணப்படு 
கள் ) 

கின்றது . 
ஒரு நூல் இயற்றிய பொழுது அதைப் பெரியோர்களிடத்தில் 
ஸமர்ப்பித்து அதிலுள்ள குண தோஷங்களை யறிய வேண்டும் . 
காவ்ய மென்பது ஒரு தங்கம் போன்ற உயர்ந்த வஸ்து . ஆகிலும் 
அது தோஷங்கள் உள்ள தாயின் பித்தளை முதலிய வேறு லோஹம் 


- காரணா 


14 

ரகுவம்சம் 
கலந்த தங்கம் போல் மதிப்புப் பெறாது . ஆதலின் தோஷங்களை 
அகற்ற வேண்டும் . . வேண்டிய சொல்லையும் பொருளையும் 
ஆராய்ந்து தொடுப்பதில் முனைந்து நிற்கும் கவிக்குத் தெரியாமலே 
தோஷங்கள் வந்து புகும் . அவை கேட்போருக்கே புலப்படுவன . 
ஆகையால் செய்த நூலை அறிஞர்களைக் கொண்டு பரிசீலிப்பது 
இன்றியமையாதது என்று கருத்து . 

தவிரவும் கவி , ஸஹ்ருதயர் , ஆகிய இவ்விருவரும் ஸரஸ்வதி 
யின் உண்மை ஸ்வரூபம் என்றார் த்வனி வ்யாக்யானம் செய்த 
அபிநவகுப்தர் என்னும் பெரியவர் . 

ஒரு கவி இயற்றிய காவ்யம் 
எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் கவிகளின் கருத்தை உள்ளபடி 
யறியுந் திறமை வாய்ந்து அதனால் ஸஹ்ருதயர் என்று பேர் பெற்ற 
பேரறிஞர்கள் அக்காவ்யத்தின் ஆழ்ந்த பொருளை எடுத்துக் காட் 
டாத வரையில் அக்காவ்யம் உலகத்திற்கு ஒரு பயனையும் அளிக் 
காது . ஆகவே இங்கு மகாகவி தான் இன்னது. இவ்விதமாகச் 
செய்யப் போகிறேன் என்று கூறி முடித்து ஸஹ்ருதயர்கள் செய்ய 
வேண்டிய காரியத்தைச் செய்வதற்காக அவர்களைப் பிரார்த்திக் 
கிறார் என்றும் கொள்க . 

இப்படிப் பத்து சலோகமுள்ள நூன்முகம் என்கிற உபோத் 
காதம் முடிந்தது . இனி ஸாக்ஷாத் காவ்யத்தின் விஷயத்தைத் 
தொடங்குகின்றார் . 
11 . वैवस्वतो मनु म माननीयो मनीषिणाम् । 

आसीन्महीक्षितामाद्यः प्रणवश्छन्दसामिव ।। 
கானா = மனத்தை அடக்கி HT : Fiq = மனு என்று ப்ரஸித்தி 
ஆளும்படியானபெரியோர் 

பெற்ற ஒருவர் 
களுக்கு ( விவேகம் நிறை 3Tig = 

Ti = வேதங்களுக்கு 

TUTE E = ப்ரணவம்போல் 
யப் பெற்றவர்களுக்கு ) 

TI - அரசர்களுக்கு 
பார் = போற்றத்தகுந்தவராய் 

TIT : = முதல்வராக 
Saer : - சூர்யனது புத்திரராகிய TET = இருந்தார் . 

मनं षिणा माननीयः, छन्दसा प्रणव इव महीक्षितामाद्यः, वैवस्वती नाम वैवखत इति 
sta: TTI என்று மல்லிநாதர் காட்டிய அந்வயம் . 

ரகுவை முதலாக வைத்து இவருடைய வம்சத்தைச் சொல் 
வதாக ரகுவம்சமென்ற இப்பெயராலேயே அறிவித்தார் . இவ்வம் 


முதல் ஸர்க்கம் 


15 


சத்திற்கு பரம மூலம் ஸுர்ய தேவன் என்று 4 TV : 
என்ற வித்தால் காட்டினார் . ஸுர்ய பகவானிடத்திலிருந்து தோன்றி 
இவ்வம்சத்திற்கு மூலபுருஷனாக விருந்த மஹாராஜனை இங்கே இப் 
போது கூறுகின்றார் . தர்ம சாஸ்திரங்களுக்குள் சிறந்ததான 
மனுதர்ம சாஸ்த்ரம் இவருடைய தாதலின் ‘ பெரியோர்க் கெல்லாம் 
போற்றத் தகுந்தவர் இவர் என்றது . மனு சொன்ன தெல்லாம் 
மருந்து , என்று வேதங்களே கூறுவதால் மனு என்று ப்ரஸித்தி 
பெற்ற என்றது . கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வேதங்களி 
விருந்தும் அறிய முடியாத பரம ரஹஸ்யத்தை அர்ஜுனனுக்கு 
உபதேசித்துப் பிறகு நான்காவது அத்யாயத்தின் ஆரம்பத்தில் 
“ இது புதிதாக இப்போது உனக்குச் சொல்லப் பட்டதல்ல . 
ஸ்ருஷ்டி காலத்திலேயே ஒரு பெரிய அரச குலத்திற்கு முதல் ப்ர 
வர்த்தகனான ஸுர்யனுக்கு நான் உபதேசித்தேன் . பிறகு உபதேச 
பரம்பரையாக வந்து வெகு காலத்திற்குப் பிறகு நசித்துப் போய் 
விட்டது . அதையே மறுபடியும் உனக்கு இப்போது உபதேசித் 
தேன் 

என்று சொல்லப் புகுந்து , “ இந்த யோகத்தை விவஸ் 
வானுக்கு (ஸுர்யனுக்குச் சொன்னேன் . விவஸ்வான் மனுவுக்குச் 
சொன்னார் . மனு இக்ஷ்வாகுவுக்குச் சொன்னார் " என்றார் . இவ் 
வுபதேசம் பெற்ற பெருமை இவ்வரசர்களுக்கு உரியது என்பதைக் 
காட்டுவதற்காக faaT என்று கீதையில் உள்ள பதங்களை 
அந்த வரிசையிலேயே ஸ்மரிக்கும்படி : என்றார் இங்கு 


மஹா கவி , 


இவ்வுபதேசத்தின் ஸாரமாவது- ஒவ்வொருவனும் தனது நிலைக் 
கேற்றதாக சாஸ்த்ரங்கள் கூறிய கடமையைச் செய்யத் தவறக் 
கூடாது . செய்யும் போது ஸங்க மில்லாமல் , அதாவது அதில் பற்று 
அற்றுச் செய்ய வேண்டும் - என்பது . இப்படி ஸங்க மில்லாமல் 
கடமைகளைச் செய்வதற்கு முக்ய ஸாதகமாக வேண்டப்படுவது 
மனத்தைக் கட்டுப் படுத்துவதேயாம் . தனது தகப்பனான ஸுர்ய 
பகவானிடத்திலிருந்து யோக ரஹஸ்யோபதேசம் பெற்ற மனுவுக்கு 
இவ்வித மனோஜயம் பூர்ணமாக விருந்தது என்பது இங்கே கருதப் 
பட்டது . இதனாலேயே வித்வான்களுக்குப் போற்றத் தக்கவர் . 
என்றிப்படி வேறொரு விதமாகச் சொல்லாமல் மனத்தை அடக்கி 
ஆளும்படியான பெரியோர்க்கு என்றிப்படிச் சொன்னார் . 


. 


16 

ரகுவம்சம் 
வேதங்களுக்கு ப்ரணவம் போல் என்ற உபமையினால் 
முறை தவறாது நடக்கும் அரசர்கள் நமக்கு வேதங்கள் போல் 
போற்றத் தக்கவர்கள் என்றும் , அரசர்களுக்குள்ளும் மனு மிக 
மிகப் போற்றத் தகுந்தவர் என்றும் அறியப்படும் . அக்ஷரங்கள் 
யாவையும் ப்ரணவத்தில் அடங்கினவை . ப்ரணவத்தின் விரிவே 
வேதங்கள் எல்லாம் . இப்படியே மனு போதித்த தர்மமே உலகில் 
பல விதமாய் நிற்கின்றது . இதன் விரிவுதான் எல்லா தர்மமும் . 
இதை விட்டால் ஒரு தர்மமும் நிற்காது என்றும் அறிக . 


12 . 


என் னார் TET : mfar : 1 
दिलीप इति राजेन्दुरिन्दुः क्षीरनिधाविव ।। 


शुद्धिमति தூய்மையுள்ள (பரி | faq f = திலீபன் என்கிற 
சுத்தமான ) 

T : = சிறந்த அரசன் 
ன் = அந்த மனுவின் வம்சத் frFral = பாற்கடலில் 
தில் 

ST : 54 = சந்திரன் போல் 
ஓ HT : = மிகவும் தூய்மையுள்ள TER : = உண்டானான் (உண்டாகி 
( மிகவும் பரிசுத்தனான ) 

யிருந்தான் .) 


சரியா துரிபோபா: | சுத்தமான குலத்தில் மிகவும் சுத்த 
மான ஒருவன் உண்டாகிறான் . எல்லா ஸம்ஸ்காரங்களும் செவ் 
வனே செய்யப் பெற்று ஆசாரானுஷ்டானங்களைச் சிறிதும் தவறாது 
பரிபாலித்து வரும் ஒரு தகப்பனுக்கு உண்டாகும் புத்ரன் தகப்பன் 
சுத்தனாகையால் சுத்தனாகவே பிறக்கிறான் . இந்தப் புத்திரனும் 
அவ்வித மாகவே எல்லா ஸம்ஸ்காரங்களையும் செய்யப் பெற்று 
ஆசாரானுஷ்டானங்களையும் செய்து வந்து ஒரு புத்திரனைப் பெற் 
றால் இப்புத்திரனது சுத்தி இவன் தகப்பன் சுத்தியை விட அதிக 
மானதாயிருக்கும் . ஏனெனில் பாட்டன் சுத்தி ஒன்றாலேயே தகப் 
பனுக்குப் பிறப்பில் சுத்தி உண்டாயிற்று . பேரனான இவனுக்கோ 
வெனில் பாட்டன் சுத்தி தகப்பன் சுத்தி ஆக விவ்விரண்டாலுமுண் 
டான சுத்தி உளது . ஆகவே இந்த சுத்தி அதிகம் . இப்படி மேன் 
மேலும் கண்டு கொள்வது . 


TITI : சந்திரன் போன்ற அரசன் , சந்திரன் போல் 
உலகத்தை மகிழ்விக்கும் அரசன் , 


முதல் ஸர்க்கம் 


17 


கவிகள் சுத்தியை வெளுப்பு வர்ணமாக பாவிப்பது வழக்கம் . 
ஆகையால் வெளுப்பான பாற்கடலும் சந்திரனும் உபமானமாக 
எடுக்கப்பட்டன . பாற் கடல் போல் பெரிது வம்சம் . அதில் உண் 
டாகி அதைக் காட்டிலும் அதிக வெளுப்பான சந்திரன் போன்ற 
வன் அவ் வம்சத்தில் உண்டான திலீபன் . 

ரகுவம்சத்தைச் சொல்ல வந்தவர் ரகுவிலிருந்து தொடங்கு 
வது தகும் . ஆயினும் SITTgarat என்று முன்பு சொன்ன பிறவி 
முதல் உள்ள சுத்தியை ரகுவுக்கும் காட்ட வேண்டு மாதலின் ரகு 
வின் பிதாவான திலீபனிடத்திலிருந்து தொடங்குகின்றார் . ( 12) 


பை 


13 . व्यूढोरस्को वृषस्कन्धः सालप्रांशुमहाभुजः । 

आत्मकर्मक्षम देहं क्षात्रो धर्म वाश्रितः ।। 
எங்க = அகன் 
ற 

மார் 

& F = தனது 
உடைய , 

கர் = தொழிலுக்கு 
TET : = காளையின் கொண்டை 4 = ஏற்ற , 

யை ஒத்த தோள்களுடைய , s = உடலை ( வடிவத்தை ) 
SIT : = ஸால ( ஸர்ஜ ) ( தேக்கு ) சா : = எடுத்துக் கொண்ட 

விருக்ஷம் போல் உயரமான , S = க்ஷத்ரிய ஜாதிக்குண் 
FITS : = பெரிய (நீண்ட ) புஜங் 

தர்மம் போல் 
களை உடைய, ( இக்காரணங் (இருந்த) 
களால்) 


டான 


11 என்று 


திலீபன் என்கிற சிறந்த அரசன் உண்டானான் 
கீழோடு அன்வயம் . 


திலீபனது சரீரம் இங்கு வர்ணிக்கப் படுகிறது . திலீபனது 
முழு உருவத்தை எதிரில் நிறுத்தி உற்றுப் பார்க்க ஆரம்பித்தார் 
கவி . கவி அவ்வளவு உயர மில்லாதவர் . ஆதலால் இவர் நேராகப் 
பார்த்த உடனே இவருடைய பார்வை திலீபனின் மார்பில் விழுந் 
தது . மார்பு அகன்று தேகப் பயிற்சியால் ஏற்பட்ட பாகுபாடு 
விளங்கத் தோன்றியது . ஆகவே அதை முதலில் சொன்னார் . பிறகு 
அதற்கு மேல் தம் கண்களைச் செலுத்தினார் . தோள்கள் தோன் 
றின . அவற்றை வர்ணித்தார் . அதற்கு மேல் கண்கள் ஓடின . 
நிமிர்ந்து பார்க்க வேண்டியதாயிற்று இவர்க்கு . ஆகவே வெகு 


18 

ரகுவம்சம் 
உயரம் என்று இக் குணத்தைக் கூறினார் . பிறகு மேலிருந்து கீழே 
பார்த்துக்கொண்டு வந்தார் . இரண்டு புஜங்களும் தோன்றின . 
அவைகளைக் குறித்தார் . ச்லோகத்தில் ஒரு பாதி ஆகி விட்டது . 
இனித் தனித் தனியே ஒவ்வொரு அவயவத்தையும் வர்ணித்தால் 
காவ்யம் வளரும் . ஆகையால் சுருக்கமாக க்ஷத்ரியர்களுக்கு லக்ஷ 
ணப்படி எவ்வாறு சரீரம் இருக்க வேண்டுமோ அப்படி யிருந்தது 
என்று கருதி ச்லோகத்தின் மற்றொரு பாதியை இயற்றி ச்லோ 
கத்தை முடித்தார் . 

( 13 ) 


14 . 


सर्वातिरिक्तमारेण सर्वतेजोऽभिभाविना । 
स्थितः सर्वोन्नतेनोवी क्रान्त्वा मेरिवात्मना ।। 


* = எல்லோரைக் காட்டிலும் | i = எல்லோரைக் காட்டிலும் 
ச fs = அதிகமான (எல்லோ = மேற்பட்ட (உயர்ந்த ) 

ரையும் கடந்து நின்ற ) SFI = தன்னால் (தனது ஸ்வரூ 
TR = பலத்தையுடைய , 

பத்தால் ) 
सर्व = எல்லோருடைய 

If = மேரு பர்வதம் போல் 
சு : = ப்ரகாசத்தையும் 

sif = பெரிதான பூமியை 
अभिभाविना 
சரி = மறைக்கிற ( இல்லை ( HTTI = ஆக்ரமித்து 
யென்னும்படி யாக்குகிற ) | fx : = இருந்த ; 
( இக்காரணம் பற்றி ) 


அந்வயம் முன் போல் . SIFTI என்பது மேருவின் ஸ்வரூபத் 
தையும் குறிக்கின்றது . அப்போது , எல்லாவற்றைக் காட்டிலும் 
அதிகமான ஸாராம்சத்தையுடைய , ( தங்கமயமான தன் ஒளியினாலே )) 
மற்றெல்லாவற்றினுடைய ப்ரகாசத்தையும் மறைக்கின்ற , அல்லது 
ஸுர்யன் சந்திரன் முதலிய ஸர்வ தேஜஸுக்களும் தனக்கு மேல் 
போகாமல் தன்னையே சுற்றி வரும்படி அவற்றை அடக்கி வைக் 
கின்ற , எல்லாவற்றைக் காட்டிலும் உயர்ந்த , என்றிப்படி 
முறையே மூன்று விசேஷணங்களுக்கும் அர்த்தங் கொள்ள 
வேண்டும் . 


மேரு தங்க பர்வத மென்றும் ஜ்யோதிர் மண்டலம் முழுதும் 
அதையே சுற்றிச் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தென்றும் புரா 
ணங்கள் கூறுகின்றன, 


முதல் பர்க்கம் 


19 


கன ( ஆக்ரமித்து ) என்பதற்கு திலீபன் விஷயத்தில் ஆளு 
கைக்கு உட்படுத்தி என்றும் மேரு விஷயத்தில் ‘ வ்யாபித்து 
என்றும் தாத்பர்யம் . 

முன் ச்லோகத்தில் தேகத்தின் ஸந்திவேசத்தை , அதாவது 
அமைப்பை , வர்ணித்தார் . இந்த ச்லோகத்தில் தேகத்தின் குணங் 
களை வர்ணிக்கிறார் . பலம் அதாவது வன்மை , ஒளி , இவ்விரண்டு 
குணங்கள் வர்ணிக்கப்பட்டன . பார்த்தவர் கண் கூசும்படியும் ,, 
மற்றவர் எவராகிலும் ஒளியே இல்லாதவர் என்லும்படியும் , அவ் 
வளவு சிறப்புள்ளது தேகத்தின் பளபளப்பு . நடந்தால் பூமியே 
தாழ்கிறது என்னும்படி அவ்வளவு அதிகம் அதன் குருத்வம் ; 
என்று இதன் கருத்து . 

ஸர்வ என்று மூன்று தடவை யெடுத்தது ஒரு விஷயத்திலும் 
இவருக்கு நிகர் ஒருவருமிலர் . எல்லா விஷயத்திலும் எல்லாரும் 
இவருக்குத் தாழ்ந்தவர்களே என்பதற்காக . 

(14 ) 


15 . 

आकारसदशप्रज्ञःप्रज्ञया सहशागमः । 

आगमैस्सहशारम्भ आरम्भसहोदयः ।। 
அக = உடலோடு (உடல்தோற் ளபு : = சாஸ்திரங்களோடு 
றத்தோடு ) 

TEA = ஒத்த ( கல்விக் கேற்ற ) 
TET ஒத்த ஆகாரத்திற் ( ; = கார்யங்களை உடைய , 
கேற்ற ) 

TES கார்யங்களோடு 
* : = புத்தியுள்ள , 

TR = ஒத்த (கார்யங்களுக் 
THI = புத்தியோடு 

கேற்ற ) 
TET = ஒத்த ( புத்திக் கேற்ற ) 

31 : - பல ஸித்தியையுடைய ; 
TIT : = சாஸ்திரங்களை உடைய 

( கல்வியை உடைய) , 


திலீபனென்கிற அரச ச்ரேஷ்டன் உண்டானான் என்று 
முன்போலவே அந்வயம் . 

கல்வியின் சிறப்பு இங்கு முக்கியமாய்க் கூறப்படுகின்றது . 
இதைக் கூறும் கவி நேராகக் கூறாது கவிகளுக்குரிய வக்ர மார்க்கத் 
தால் கூறுகின்றார் . முன் இரண்டு ச்லோகங்களில் திலீபனுடைய 
உருவம் கூறப்பட்டது . அவ்விரண்டு ச்லோகங்களின் பொருளை 


20 


ரகுவம்சம் 


கின்றது . 


நன்றாய் அறிந்தவர் மனத்தில் அவ்வுருவத்தின் சிறப்பு இவ்விதமான 
தென்று ஸ்பஷ்டமாய்த் தோன்றி நிற்கும் . இதிலிருந்து இதற்குத் 
தகுந்த புத்தி இன்னவிதமா யிருக்குமென்று நம்மையே மனத்தில் 
பாவித்துக் கொள்ளும்படி கவி உய்த்துணர வைக்கிறார் . அவ்வித 
புத்தி திலீபலுக்கு இருந்ததென்கிறார் . 

பிரஜ்ஞை என்றால் புத்தி என்று ஸாமான்யமாய் அர்த்தம் 
சொல்வது வழக்கம் . ஆனால் உண்மையில் அது ஒரு சிறப்புப் 
பொருளைக் கூறுகின்றது . நடந்ததை மறவாமல் அப்படியே தரித்து 
வைத்துக் கொள்ளக் கூடிய அறிவு ஸ்ம்ருதி (நினைவு) எனப்படு 
கின்றது . வர்த்தமானத்தை அதாவது நடப்பதை அல்லது தற் 
கால விஷயத்தைச் செவ்வையாய் உணரும் அறிவு புத்தி எனப்படு 

வரப் போவதைத் செவ்வனே உணரும் அறிவு மதி . 
இம் மூன்று கால விஷயங்களையும் கூர்ந்து உணரக் கூடிய அறிவே 
பிரஜ்ஞை எனப் படுகின்றது . இவ்வித பிரஜ்ஞை திலீபனுக்கு 
சிறந்திருந்த தென்கிறார் கவி . 

இத்தகைய பிரஜ்ஞை உள்ளவன் எப்படி எவ்வளவு கல்வி 
கற்க முடியுமோ அப்படி அவ்வளவு கல்வி கற்றான் திலீபன் என் 
கிறார் மேல் 154 RETITE : என்று . இப்படி சரீர பலம் , கல்வி 
பலம் , இவற்றைச் சொல்லி இவைகள் எல்லாம் வீணாகாமல் 
பெரும் பயனளித்தன என்கிறார் மேல் . லர்வ ஜனங்களும் க்ஷேம 
மாயிருப்பதற்கேற்ற நீர்வசதி , நிலவசதி , முதலியன நிறைந்திருக் 
கும்படி பெரும் கார்யங்களைச் செய்வான் . இக் கார்யங்களுக் 
கேற்றபடி உத்தேசித்த பலன் அபரிமிதமாக உண்டாகும் . இப்படி 
உலகமெல்லாம் நிறைந்த ஐச்வர்யத்தோடும் , அபரிமித ஆனந்தத் 
தோடும் வாழும்படி ராஜ்ய பரிபாலகம் செய்வதற் கேற்ற கல்விச் 
சிறப்பு திலீப மஹா ராஜனுக்கிருந்த தென்று கருத்து . 

இந்த மூன்று ச்லோகங்களில் உள்ள விசேஷணங்களை அடுத்த 
மேல் சலோகத்திலுள்ள பு : என்ற விதில் அந்வயித்தாலும் குற்ற 
மொன்றுமில்லை . 


( 15 ) 


16 . 


भीमकान्तै पगुगैः स बभूवोपजी विनाम् । 
अधृप्यश्वाऽभिमभ्यश्च यादोरवरिवार्णवः ।। 


முதல் வர்க்கம் 


21 


னாகவும் 


S : - அந்த திலீப மஹாராஜன் T : = ரத்தினங்களாலும் 
IqOf = ( தன்னை ) அடுத்துப் அ q a = ஸமுத்திரம் போல் 

பிழைப்பவர்களுக்கு கன்-- லேசாகக் கடக்க முடி 
R == அச்சத்தைத் தருவன யாத ( அவமதிக்கக் கூடாத ) 
வாயும் 

வனாகவும் (மிகுந்த பய 
: = விரும்பப் படுவனவாயும் பக்தி யோடு பழக வேண் 
உள்ள 

டியவனாகவும் ) 
= அரசர்களுக்குரிய 

ச : 42 - அணுகத் தகுந்தவ 
y : = குணங்களாலே 
TIT : = ( திமிங்கிலம் முதலிய ) நீர் - இருந்தான் . 

வாழும் பிராணிகளாலும் 

திலீபனுடைய ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் கீழ் சொல்லப் 
பட்டன . இனி அவன் அரசு நடத்தும் சீர்மை கூறப்படுகின்றது . 
அதில் முதலில் அவன் தனது ஸொந்த பரிஜனங்களிடத்தில் எப்படி 
இருந்தான் , அவர்களை எப்படி நடத்தினான் என்பது , இந்த ச்லோ 
கத்தில் கூறப்படுகின்றது . 

தன்னை அடுத்துப் பிழைக்கும் ஜனங்கள் தன்னிடத்தில் ஸர்வ 
ஸாதாரணமாகப் பழகி அச்சமற்று விளையாடும்படி ஒரு அரசன் 
அவர்களை விடுவானாகில் , இவ்வித நிலை உண்டாகும்படி தான் இருந் 
தானாகில் , அவன் வாக்கில் பதிப்பும் அவனிடத்தில் கௌரவமும் 
இவர்களுக்கு உண்டாகாதாகையால் , ஒரு காரியமும் சரிவர நடை 
பொது . 

தனது பரிஜனங்களிடத்திலேயே மதிப்புப்பெற முடி 
யாதவன் - தேசத்திலுள்ள பிரஜைகளிடத்தில் மதிப்புப் பெறுவது 
மிகவும் அரிது . ஆகவே இவ்விதமானவன் அரசு புரிவதற்குத் 
தகுதியற்றவனாவான் . இந்நிலை ஏற்படாவண்ணம் அரசனாயிருக்கு 
மவனுக்குத் தனது பரிஜனங்கள் தன்னிடத்தில் பயத்தோடும் மரியா 
தையோடும் பழகும்படியான குணங்கள் இருக்க வேண்டும் . இவ் 
விதமான குணங்கள் எவை எனில் தேஜஸ்ஸு , பலம் , உறுதி , 
பெருந் தன்மை , காலந் தவறாமை என்ற விவை போன்றன 
வென்று நீதி சாஸ்திரகாரர் கூறினர் . இவை எல்லாம் இங்கு in 
என்று . சுருக்கமாகக் குறிக்கப்பட்டன . இவ்வித குணங்களைப் 
பெற்று ஒருவன் தனது ஜனங்கள் எப்பொழுதும் தன்னைக் கண்ட 
வுடன் நடுங்கும்படி அவ்வளவு உக்ரமாகவே இருப்பானாகில் , அவ 
னாலும் உலகிற்கு ஒருவித நன்மையும் உண்டாகாது . 

அவனும் 


122 


ரகுவம்சம் 


கொடுங்கோல் மன்னன் என்று பேர் பெற்றுக் கடைசியில் கெடு 
வான் . ஆகையால் தனது பரிஜனங்களும் மற்றவரும் தன்னை 
நெருங்கி வேண்டியதைப் பெற்றுத் தன்னை நேசிக்கும்படியான 
வேறுவித குணங்களும் வேண்டும் . இவை யாவன - குலம் , சீலம் , 
தயை , தானம் , தர்மம் , ஸத்யம் , செய்ந்நன்றி யறிதல் , முதலியன . 
இவை இங்குகள் என்று குறிக்கப்பட்டன . இப்படி இரண்டுவித 
மான குணங்களும் திலீபனிடத்தில் இருந்தன . ஆகையால் அண் 
டிப் பிழைப்பவர்கள் அவனிடத்தில் பயத்துடலும் , மரியாதையுட 
னும் , ப்ரீதியுடனும் இருந்து ஸுகமாய் வாழ்ந்தார்கள் . இவ்விதச் 
சிறப்பு வாய்ந்தவன் என்றபடி . திமிங்கிலம் முதலிய அபாயகரமான 
பிராணிகள் இருப்பதால் ஸமுத்திரத்தில் இஷ்டப்படி இறங்கி 
விளையாட ஜனங்கள் பயப்படுகின்றனர் . ரத்னங்கள் இருப்பதால் 
அவற்றிற்காக இறங்கவும் இறங்குகின்றனர் . இதே போல் 
ப்ரக்ருதத்திலும் . ஸமுத்ர உபமையால் திலீபனது பெருமை 
விளங்குவதைக் காண்க . 

( 16 ) 
17 . रेखामात्रमपि क्षुण्णादामनोर्वमनः परम् । 

न व्यतीयुः प्रजास्तस्य नियन्तुर्नेमिवृतयः ।। 
frag : = அடக்கி ஆளுகின்ற ஜுன = அனுஷ்டித்து வரப்பட்ட 
x = அந்த திலீபனுடைய , 

( தேய்ந்த ) 
aftary: = ( வண்டிச்சக்ரத்தின் எ t : 2 வழியிலிருந்து 

நுனி பாகமாகிய ) வட்டை ITE = புறம்பே 
யின் நிலைபோன்ற நிலையை areizeit = ஒரு சிற்றளவும் 
யுடைய , 

( மயிரிழை மாத்திரமும் ) 
SRI: = பிரஜைகள் ( குடிகள் ) எவள் : = கடந்து சென்றார்க 
argal : = மனு முதல் 

ளில்லை ( வழியை இம்மியள 

வும் கடந்தார்களில்லை ). 
இங்கு அரசன் தனது ப்ரஜைகளை எப்படி நடத்தினான் , எப்படி 
ஆண்டான் , என்பது கூறப்படுகின்றது . ஜனங்களில் இவரிவர்க 
ளுக்கு இது இது தர்மமென்று மனு தமது தர்ம சாஸ்திரத்தில் 
விளக்கியிருக்கின்றார் . அதன்படியே அவர் காலம் முதல் ஜனங்கள் 
நடந்து வந்தனர் . திலீபன் ஆளுகையிலும் ஜனங்கள் அப்படியே 
நடந்தார்கள் . மனு காட்டிய வழியைச் சிறிதும் கடந்தனர் அல் 
லர் . அரசன் திறமையற்றவனாகில் ஜனங்கள் தமக்குத் தோன்றிய 


முதல் ஸர்க்கம் 


28 


படி நடந்து பெருந் தீங்கை விளைவித்துக் கொள்வர் . சாஸ்திர 
வரம்பை லக்ஷ்யம் செய்யாமல் மீறியே நடப்பர் . இவ்வித நிலை 
திலீபராஜ்யத்தில் ஏற்படவில்லை . அவன் வெகு திறமை வாய்ந் 
தவன் . அவனைப் பார்த்து , அவனுக்குப் பயந்து , சாஸ்திரம் காட்டிய 
வழியே ஜனங்களில் ஒவ்வொருவரும் நடந்தனர் . 

வண்டி ஓட்டுகிறவன் அசடனாகில் மாடுகள் இப்படியும் அப் 
படியும் இழுக்கும் . அதனால் சக்கரங்கள் தேய்ந்த வழியே போகா 
மல் இப்பக்கமும் அப்பக்கமுமாக முட்டிச் சங்கட முண்டாகும் . 
அவனே கெட்டிக்காரனாகில் மாடுகள் ஒழுங்காகப் போகும் . சக்க 
ரங்களும் முன் வண்டிகள் போய்த் தேய்ந்த வழியே போகும் . 
ஒரு இம்மியளவும் இப்புறம் அப்புறம் செல்லா . அது போலவே 
இங்கும் . 

விசாலமான இந்தப் பரதநாட்டிலுள்ள ஜனங்கள் எல்லோரை 
யும் அடக்கி ஆளும்படியான அவ்வளவு திறமை வாய்ந்தவன் 
திலீய மஹாராஜன் . கெட்டிக்காரனான வண்டிக்காரன் மாடுகளை 
அடித்துத் தொந்தரவு செய்யவே வேண்டியதில்லை . அவன் ஸக 
மாய் உட்கார்ந்திருப்பான் . மாடுகளின் கயிறுகளை கையில் பிடித் 
திருக்கலாம் . அல்லது வண்டியின் ஒரு பக்கத்தில் கட்டி இருக்க 
லாம் . மாடுகள் அவனது விருப்பப்படித் தாமாகவே ஒழுங்காகச் 
சென்று கொண்டிருக்கும் . அதேபோல் அரசன் ஸமர்த்தனாகில் 
அவன் விருப்பப்படி பிரஜைகள் தாமாகவே நடப்பர் . திலீபன் 
வெகு கெட்டிக்கார அரசனாகையால் ப்ரஜைகள் தாமாகவே வெகு 
ஒழுங்காக நடந்து வந்தனர் . 

( 17 ) 
18 . प्रजानामेव भूत्यर्थं स ताभ्यो बलिमग्रहीत् । 

सहस्रगुणमुत्स्रष्टुमादत्ते हि रसं रविः ।। 
R : = அந்த திலீபன் 

எர = வரியை 
TIFIE = ப்ரஜைகளுடைய அ kai = வாங்கினான் . 

= க்ஷேமத்திற்காகவே rf : = ஸுர்யன் 
( அவைகள் சுகமாய் வாழ் என் ஆயிரம் மடங்காக 
வதன் பொருட்டு ஆயிரம் StTX = விடுவதற்காக ( பொழிவ 
மடங்கு அதிக 

தற்காக ) 
செலவிடுவதற்காகவே ) 

THT = ஜலத்தை 
TH : = அவைகளிடத்திலிருந்து ன = க்ரஹிக்கிறானன்றோ 


24 

ரகுவம்சம் 
சதி , குளம் , கிணறு , ஏரி , இவற்றின் ஜலத்தைத் தனது கிரணங் 
களால் க்ரஹித்து ஸுர்யன் அவற்றை வற்றச் செய்கிறான் .. 
பிறகு அவையெல்லாம் நிறையும்படியும் பயிர் செடி கொடிகள் 
செழிப்பாக வளர்ந்து ஆஹார வ்ருத்தி உண்டாம்படியும் ஏராள 
மான மழை பொழிகின்றான் . இதற்காகவன்றி ஸுர்யன் தனக்காக 
ஜலத்தை க்ரஹிக்கிறான் இல்லை. இவ்விதமே திலீபன் ஜனங்களிடத் 
திலிருந்து வரி வசூல் செய்ததும் . 

ப்ரஜைகளை ஆளுந் திறமை முன் சொல்லப்பட்டது . இனி 
ப்ரஜைகளுக்குச் செய்த நன்மையைச் சொல்ல வேண்டும் . நன்மை 
செய்வதற்குப் பணம் வேண்டும் . பணம் வரும் வழி என்ன எனில் 
அது இங்கே சொல்லப்பட்டது - ஜனங்களிடத்திலிருந்து வரி 
வசூலிப்பது அரசாங்கத்தின் பண வருமானத்திற்கு ஒரு வழி , 
என்று . இவ்வழியாக வந்த பணம் அரசாங்கத்தைச் சேர்ந்ததாகை 
யால் இதை அரசன் தனது சொந்த உபயோகத்திற்கு எடுத்துக் 
கொள்ளக் கூடாதென்பதும் குறிப்பாகக் காட்டப்பட்டது . ( 18 ) 
19 . सेना परिच्छदस्तस्य द्वयमेवार्थसाधनम् । 

शास्त्रेष्वकुण्ठिता बुद्धिमौर्वी धनुषि चातता ।। 
Ta = அவனுக்கு 

Ta = இரண்டே . ( அவ்விரண் 
t = சேனை ( படை ) யானது 

டும் எவை எனில்) 
for : = (வெண் குடை சாமரம் misg = நீதி சாஸ்திரங்களில் 

முதலியன போல் ) கௌர ( உள்ள) 
வத்திற்காக ஏற்பட்ட அதf037 = தடுமாற்றமில்லாத 
வஸ்து . 

T : = அறிவும் , 
Tera = கருதிய காரியத்தை பரா = வில்லில் 

ஸாதிப்பது ( நிறைவேற்றக் ச 1 = ( ஏற்றப்பட்ட ) நீண்டு 
கருவியாயிருப்பது ) 

ast 7 = நாணும் . ( நின்ற 


அரசர்கள் கற்க வேண்டிய அர்த்த நீதி சாஸ்திரங்களில் திலீப 
னது அறிவு அபாரம் . அதனால் இந்த ஸமயத்தில் இந்த இடத்தில் 
இந்த தந்திரத்தைச் செய்ய வேண்டும் . இந்த வேற்றரசனை இந்த 
விதமாக எதிர்த்து வசப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிப்பான் . 
தீர்மானித்தபடி தனதுசேனையுடன் சென்று வெற்றி பெறுவான் . 
இவ்வெற்றிக்கு அவனது சேனையின் பலமே யன்றி அவனது 


முதல் ஸர்க்கம் 


25 


சொந்த பராக்ரமமே முக்கிய காரணம் . செய்யும் தீர்மானம் ஒழுங் 
கீனமா யிருந்தாலும் , ஒழுங்கான தீர்மானப்படி காரியத்தைச் 
செய்து முடிப்பதற்கு வேண்டிய திறமையற்றிருந்தாலும் பய 
னொன்றுமில்லை . இப்படியிராமல் திலீபனிடத்தில் அறிவு திறமை 
இரண்டும் பூர்ணமாயிருந்தன . ஆகவே வேற்றரசர்களிடமிருந்து 
கப்பமாகப் பெறுவதும் பணம் வருவதற்கு ஒரு வழியாயிருந்தது 
என்பது கருதப்பட்டது எனக் கொள்க . 

( 19 ) 


20 . 


तस्य संवृतमन्त्रस्य गूढाकारेगिन्तस्य च । 
फलानुमेयाः प्रारम्भाः संस्काराः प्राक्तना इव ।। 


டான 


HE = செவ்வனே ( வேறு ஒருவ Te = அவனுடைய 

ரும் அறிய முடியாமல் ) SITEHT: = முயற்சிகள் 
காக்கப்பட்ட 

TISI: = முன் ( ஜன்மத்தில் ) உண் 
+4= மந்தராலோசனையை 
உடையவனும் 

கா = வாஸனைகள் போல் 
ITS = வெளியில் தோன்றாத 

பலங்களாலே (விளை 
அது = முகம் புருவம் முதலிய ளாலே )) 

வற்றின் மாறுபாடு , அ gI : = அநுமிக்க. ( ஊஹிக்கப் 
frag 7 =உள் கருத்து , இவற்றை பட வேண்டியவைகளாக 

( இருந்தன .) 


உடையவனுபான 


வேற்றரசர்களை வெல்வது கீழ் ப்ரஸ்தாவிக்கப்பட்டது . அப் 
படி அவர்களை வெல்வதற்காகத் திலீபன் செய்யும் முயற்சி முன் 
னாலேயே பிறர்க்குத் தெரியுமாகில் உத்தேசப்படி வெற்றி பெறுவது 
கஷ்டமாகும் . ஆகவே விஷயங்களை மிக மிக ரஹஸ்யமாக வைத் 
திருக்க வேண்டியது அவச்யம் . அப்படியே திலீபன் அரசாங்கத் 
தில் நடந்தது . வேற்றரசர்களுடைய ராஜதானியில் திடீரென்று 
யுத்தபேரி முழங்கும் . திலீபன் படை கோட்டையை வளைத்துக் 
கொள்ளும் . திலீபனைச் சரணமடைவது தவிர வேறு கதி அவ்வர 
சர்களுக்கு இராது . ஏராளமான காணிக்கையுடன் சரணம் புகு 
வார்கள் . இப்படித் திலீபனது வெற்றி இருக்கும் . இவ்வளவு பிர 
மாதமான படையெடுப்பு வெகு காலத்திற்கு முன்பே ஆலோசிக் 
கப்பட்டு அதற்குத் தக்க ஸகல ஏற்பாடுகளும் காலக்ரமத்தில் நடந் 

41 


26 


ரகுவம்சம் 


திருக்கும் . இதெல்லாம் யுத்த பேரியின் முழக்கத்திற்கு முன் ஒருவ 
ருக்கும் தெரியாது . தெரிவதானால் திலீபன் தனது மந்திரிகளுடன் 
மந்த்ராலோசனை நடத்தும்போது யாராவது ஒருவர் உற்றுக்கேட்டு 
அவர் மூலம் தெரியலாம் . அதற்கு இடமே அங்கே அப்போது 
இருந்ததில்லை. மந்த்ராலோசனை செய்யும் இடத்தில் வேறொருவர் 
அணுகவும் முடியாது . அணுக முயற்சியும் நடவாது . மந்திரிகளி 
லேயே ஒருவர் மூலம் தெரியலாம் . ஆனால் அவ்வளவு பொறுப் 
பற்ற , அல்பபுத்தியுள்ள மந்திரி ஒருவரும் அங்கில்லை . ராஜ ரஹஸ் 
யம் தன் மூலம் வெளிவந்தால் தனது தலையே போய்விடுமென்று 
ஒவ்வொரு மந்திரியும்கூட பயப்படும்படி அவ்வளவு உக்ரமானது 
திலீபனது ஆஜ்ஞை. நமது அரசன் செய்யும் மந்திராலோசனை 
எல்லாம் நமது க்ஷேமத்திற்காகவே யன்றோ. அதை நாம் முன் 
னாலேயே தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் . தெரிந்து 
கொண்டு ஏதோ தவறி வெளியிட்டால் நமது ராஜ்யத்திற்குத்தானே 
தீங்கு என்று ஜனங்களும் விவேகம் பெற்றிருந்தனர் . இஃதெல் 
லாம் என்ற பதத்தின் கருத்து . 


மந்திராலோசனை முடிந்து வெளியில் வரும்போது உள்ளே 
நடந்த ஆலோசனைக்குத் தக்க தீர்மானத்தைக் காட்டக் கூடிய அறி 
குறிகள் எவையாவது முகம் முதலியவற்றில் தோற்றுமாகில் 
அதைக் கொண்டே . ஜனங்கள் ஊஹம் செய்து உலகமெல்லாம் 
பரவும்படியான பெரும் வதந்திகளைக் கிளப்பிவிடுவார்கள் . ஏதோ 
குற்றம் செய்த ஒரு வேற்றரசனிடத்தில் கடுங்கோபம் இருக்கும் . 
மற்றொருவரிடத்தில் மிகுந்த அன்பு இருக்கும் . இதெல்லாம் முகக் 
குறிகளால் பிறருக்குத் தெரிந்தால் உத்தேசப்படி நடத்தப்படும் 
காரியங்களுக்குப் பல இடையூறுகள் உண்டாகும்படியான நிலை 
ஏற்படும் . இப்படி ஏற்படாமல் இருப்பதற்காகத் தனது முகத்தில் 
ஒருவித மாறுதலும் தோற்றாதபடி தனது மனோ நிலையை அடக்கி 
வைத்திருந்தான் திலீப மஹாராஜன் என்ற விது SET T 
என்று குறிக்கப்பட்டது . 


எல்லோருக்கும் எளிதிலே தோன்றக் கூடிய வேறு பாட்டை 
எகா: என்றும் மிகக் கவனத்துடன் பார்த்தே அறியக் கூடிய 
ஸுஃமமான மாறுபாட்டை Sir என்றும் சொல்வது , என் 
றும் சிலர் சொல்வர் , 


முதல் வர்க்கம் 
காரியத்தாலன்றி வேறு எவ்விதமாயும் ஒருவராலும் அறிய 
முடியாத பூர்வஜன்ம வாசனைகளை உபமானமாகக் காட்டியிருக்கும் 
அழகை ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டும் . 

( 20 ) 


21 . 


जुगोपात्मानमत्रस्तो भेजे धर्ममनातुरः । 
अगृध्नुराददे सोऽर्थमसक्तः सुखमन्वभूत् ।। 


:: - அந்த திலீடன் 

अगृधनुः ஆசை யற்றவனாக 
RKI : = பயமற்றவனாக இருந்து இருந்து 

அ = பொருளை (பணத்தை) 
*& TIFIFT = தன்னை 

! SIE = பெற்றுக் கொண்டான் . 
ஏண்டி = காத்தான் . 

(க்ரஹித்தான் .) 
TIT : பிணியால் பீடிக்கப்படா 

RE : பற்றில்லாதவனாக 
மல் இருந்து 

இருந்து 
பர்பு = தர்மத்தை 

TEE = இன்பத்தை 
ப = பற்றினான் ( செய்தான் ). HT = அனுபவித்தான் . 


-- 


ஸாதாரணமாக அரசர்களுக்குப் பகைவர்கள் பலர் இருப்பர் . 
அவர்களில் யார் எந்த ஸமயத்தில் என்ன செய்வார்களோ என்று 
பயந்து மெய்காவலர்களாகப் பலரை நியமித்து அவர்களுடனேயே 
அரசர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் . திலீபனுக்கு மெய்காவ 
லாளர் பலர் இருந்தனர் . அவன் அவர்களோடு கூடவே எப் 
பொழுதும் இருந்து வந்தான் . ஆனால் பயத்தால் அல்ல . நம்மைக் 
காத்துக் கொள்ளாவிட்டால் நாம் மரித்துப் போவோமே என்ற 
பயம் திலீபனுக்குக் கிடையாது . பாபம் செய்தவர்களுக்கன்றோ 
பரலோகத்தில் என்னகதி வருமோ என்ற எண்ணத்தால் மரிப்பதில் 
பயம் உண்டாகும் . புண்ணியாதமாக்களுக்கு இவ்வித பயம் ஏது . 
எவ்வுலகத்திலும் சுகமே பன்றோ அவர்களுக்குள்ளது . எதற் 
காக அவர்கள் பயப்பட வேண்டும் ? இப்படித் திலீபன் தனது 
மரணத்திற்காகப் பயப்படாதவனாயிருந்தும் தன்னைக் காப்பதில் 
தவறுவதில்லை . ஏனெனில் ராஜ்ய பாரத்தை நடத்த வேண்டி 
யவன் அவனே . தனக்குப் பிறகு இந்த பாரத்தை ஏற்றுக் 
கொள்ள ஒருவன் . உண்டாகும் வரையில் இத்தர்மத்தைச் சரிவர 
நடத்த வேண்டியது அவனது கடமை . தான் திடீரென்று மரித்தால் 
இது நடவாதே என்று . 


28 


ரகுவம்சம் 


ஸௌக்யமாக இருக்கும் போது ப்ரபுக்களுக்கு தர்ம சிந்தை 
யிருப்பது உலகத்தில் மிகவும் அரிது . வியாதி அல்லது வேறு 
ஆபத்து வந்த போது கோவிலுக்குப் போவோமா குளத்தைக்கட்டு 
வோமா என்றிப்படி தர்மம் செய்வதில் மிகுந்த ச்ரத்தையைக் 
காட்டுவார்கள் . இப்படி யன்று திலீபன் . சாஸ்திரம் சொன்ன 
தர்மங்களைச் செய்ய வேண்டியது நமது கடமை . ஸௌக்கியமாக 
இருக்கும் போதே அவற்றைச் செய்ய வேண்டும் . சரீரம் அல்லது 
மனது கெட்டு நிம்மதியில்லாமல் இருக்கும்போது அவற்றைச் 
செவ்வனே செய்வது இயலாது . ஆகையால் இப்போதே செய் 
வோம் என்று எப்போதும் அவன் தர்மங்களைச் செய்து வருவான் . 

பொருள் வரும்போது உலகத்திலுள்ள யாவருக்கும் அதில் 
ஒரு பற்று ( விருப்பம்) இருக்கும் . இது ஸஹஜம் . வந்த பொருளைக் 
கொண்டு என்ன செய்ய வேண்டும் , எப்படிச் செலவழிக்க வேண் 
டும் , எப்படிச் சேமிக்க வேண்டும் என்று இவ்விதமான ஆலோ 
சனைகள் ஒருபுறமிருக்க , இது பொன் , இது வெள்ளி, இது ரத்தம் , 
இது நமது , என்றிப்படி ஒரு ஆனந்தமும் , இழக்க நேர்ந்தால் மிக 
வருத்தமும் உண்டாகும்படியாக அதனிடத்தில் ஒரு விருப்பம் ஏற் 
படுகின்றது . திலீபனால் வெல்லப்பட்ட அரசர்கள் ஏராளமாக 
பணக் குவியல்களைக் காணிக்கையாகக் கொணர்ந்து கொட்டுவார் 
கள் . - தனது தர்ம காரியங்களுக்கு வேண்டிய சௌகர்யங்களை 
யெல்லாம் செய்வதற்கு அவை வேண்டி யிருப்பதாலும் , அவற்றைப் 
பெற்றுக் கொள்வது லோக சாஸ்திர முறைப்படி ந்யாய மாகை 
யாலும் திலீபன் அவற்றைப் பெற்றுக் கொள்வான் . அப்போது 
கொஞ்சமேனும் அவற்றில் ஒரு ஆசை இராது . 

மனது நிர்மல 
இருக்கும் . இந்நிலை வருவது கடினம் . ஆனால் திலீபனுக்கு 
மாத்திரம் இது ஸுலபமாயிற்று . 

பிரபுக்கள் கண்ணால் பல காட்சிகளைக் காண்பது , காதினால் 
இனிமையான ஸங்கீதம் முதலியவற்றைக் கேட்பது என்றிப்படி 
அந்தந்த இந்திரியத்தினால் அந்தந்த விஷயத்தை அனுபவித்து ஸுகிப் 
பார்கள் . இப்படி அனுபவிக்கப்படும் ஸுகத்தில் அவர்களுக்கு 
விசேஷப் பற்று இருக்கும் . இவ்விதமான ஸுகத்தை நான் 
அனுபவிக்க வேண்டு மென்று விரும்பி, இதற்காக இதை நான் 
செய்கிறேன் என்று ஸங்கல்பித்துச் செய்து , என் முயற்சியால் 
இந்த ஸுகத்தை நான் அலுபவிக்கிறேன் அனுபவித்தேன் என்றிப் 


முதல் வர்க்கம் 


29 


படி மிகுந்த அபிமான முள்ளவர்களாகிறார்களாதலின் அந்த ஸுகத் 
தில் அவர்களுக்கு ஸங்கம் மிகுந்திருக்கும் . இது திலீபனுக்கு 
இல்லை . அருமையான நாடகங்களைப் பார்ப்பான் . தேவகானம் 
போன்ற ஸங்கீதம் கேட்பான் . ஷட்ரஸோபேதமரன ஆஹாரம் 
புஜிப்பான் . உத்தமமான வாஸனா த்ரவ்யங்கள் பூசி ஹம்ஸ தூலிகா 
மஞ்சத்தில் துயிலமர்வான் . ஆனாலும் அவற்றில் அபிமானம் , 
ஸங்கம் , அதாவது வெகு நன்றாயிருக்கிறது . இதை அனுபவிக்கப் 
பெற்றோமே . உத்தரோத்தரம் இப்படியே இந்த 

அனுபவம் 
இருக்க வேண்டும் . இல்லாமல் போனால் கஷ்டம் . இவ்வனுபவமே 
ஜீவிப்பதற்குப் பயன் , என்றிப்படியெல்லாம் தோன்றக் கூடிய ஒரு 
பற்று அவற்றினிடத்தில் இவனுக்கு இருந்ததில்லை. அரசாங்க 
ஸம்பந்தமாகச் செய்யப்பட்ட பல ஆலோசனைகளினால் களைப்புற்ற 
புத்திக்கு மேற் காரியங்களில் சோர்வில்லாமல் ஊக்க மேற்படுவ 
தற்காக இவற்றை யெல்லாம் மறுதளிக்காமல் அனுபவிப்பது மாத் 
திரமே . 

இப்படித் திலீபன் தனது சரீரத்தைக் காப்பாற்றி , தர்மஞ் 
செய்து , பொருள் ஸம்பாதித்து , ஸுகானுபவம் செய்தான் என்று 
நான்கு விஷயங்களை வரிசையாக வைத்து அவற்றில் ஒவ்வொன் 
றிலும் மற்றவர்களைக் காட்டிலும் திலீபனுக்குள்ள விசேஷத்தையும் 
கவி கூறினார் : 

ஆகிலும் ப்ரகரணத்தை அனுசரித்து ITS isfr என்ற 
வித்தால் கருதப்பட்ட வேற்றரசர்க ளிடத்திலிருந்து அபரிமித 
மாகப் பொருள் பெற்றான் என்ற விதுவே இவ்விடத்தில் பிரதான 
மான விஷயம் . 
22 . ज्ञाने मौन क्षमा शक्ती त्यागे श्लाघाविपर्ययः । 

गुणा गुणानुबन्धित्वात् तस्य सप्रसवा इव ।। 
TF (afi ) = அறிந்த போதும் TO = குணங்கள் . 
+ - பேசாமல் இருப்பது gilgF4E- குணங்களோடு 
என் ( STIT ) - சக்தியிருந்தும் 

தொடர்புள்ளவையா யிருந் 
THI = பொறுத்திருப்பது 
கா ( Ela ) - கொடுத்த போதும் TATA T4 = தம்மினத்தைச் சேர்ந் 
த : = தற்புகழ்ச்சி யில்லா தப்ரஸவம் 

உள்ளை 
மல் இருப்பது ( இவ்வாறு) போன்றன (உடன் பிறந் 
TH = அந்தத் திலீபனுடைய 

வை போன்றன .) 


தமையால் 


30 

ரகுவம்சம் 
வேற்றரசர்களை வென்று தம் 

வென்று தம் வசப்படுத்திப் பொருள் 
திரட்டும் அரசர்களுக்கு துர்க்குணங்கள் பல இருப்பது உலகத்தில் 
எங்குமுள்ள வழக்கம் . ஆனால் திலீபனிடத்தில் அவை இல்லை . 
பின் நற்குணங்களே இருந்தன எனப் படுகிறது . தோற்ற அரசர்க 
ளிடத்தில் உள்ள பல இழிவான விஷயங்கள் அவரவர் தேசத் 
துக்குப் போன போது தெரியும் , யுத்தத்தில் மிகவும் பயந்து 
அரசர் நிலைக்குத் தகாத முறையில் பயந்து ஓடியோ கெஞ்சிக் கூத் 
தாடியோ பிராணனையும் தம்மைச் சேர்ந்தவர்களையும் காப்பாற்றிக் 
கொள்ள முயன்று பல அரசர்கள் பரிஹசிக்கத் தக்கவர்களாய் 
இருப்பார்கள் . இப்படி யிருந்தும் இதெல்லாம் தெரிந்தும் திலீ 
பன் ஒருவரைப் பற்றியும் வாயைத் திறந்து ஒன்றும் சொல்ல 
மாட்டான் . மற்றவர்களானால் அவர்களைப் பழித்துப்பேசாமல் 
இரார் . தாங்கள் தோல்வி யடையக் கூடா தென்றும் திலீபனைத் 
தோற்கடிக்க வேண்டுமென்றும் எண்ணி பல பல அரிய தந்திரங் 
களைச் செய்திருப்பார்கள் . அவற்றை எல்லாம் இவன் கொடிப் 
பொழுதில் அறிந்து விணாக்கி விடுவான் . ஆயினும் இப்படி அவர் 
கள் செய்தார்கள் நான் இப்படி எல்லாவற்றையும் வீணாக்கினே 
னென்று வாய் திறந்து கூறமாட்டான் . 

எதிரி அரசர்கள் நம்மையா இவன் வெல்ல வந்தான் என்று 
கடுங் கோபங் கொண்டு மனது வாக்கு காயம் என்ற மூன்று 
கரணங்களாலும் திலீபன் விஷயத்தில் பெருங் குற்றம் செய்திருப் 
பார்கள் . இதை யெல்லாம் இவன் மறந்து விடுவான் . கொஞ்ச 
மேனும் பாராட்ட மாட்டான் . மற்றவர்களானால் எதிரிகள் 
தோற்ற பிறகும் அவர்கள் இப்படி த்ரோஹம் செய்தார்கள் . இ 
படி நிந்தனை செய்தார்கள் என்று தீராப் பகை வைத்து அவர்களை 
முழு நாசம் செய்து தீர்ப்பார்கள் , கொஞ்ச மேனும் பொறுமை 
க்ஷமாநிதி . திலீபன் . 

அவர்களைச் சாம்பலாக 
இவனுக்குச் சக்தி உண்டு . ஆனால் ஒன்றும் செய்யான் . எல்லாக் - 
குற்றங்களையும் மன்னித்து விடுவான் . 
வெற்றியும் புகழுமாக 

மிக விளங்கும் திலீபனை அணுகி 
அங்கங்கே பலர் வேண்டிய அளவு கேட்டுப் பொருள் பெறுவர் . 
அவர்கள் வேண்டும் வரையிலும் இன்னும் அதிகமாகவும் திலீபன் 
கொடுப்பான் . பிறர் ஏதாவது தானம் செய்தால் உடனே இது 
கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன் இவருக்குக் கொடுத்தேன் 


முதல் ஸர்க்கம் 


31 


கள் 


என்று தன்னையே புகழ்ந்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் . இந்த 
வழக்கம் திலீபனுக்குக் கிடையாது . 

எதிரிகள் விஷயங்கள் யாவற்றையும் உள்ளபடி அறிவது ; 
அவர்களைத் தன்னிஷ்டப்படித் தண்டிக்கப் போதிய சக்தியுடைமை ; 
ஈட்டிய பொருளைத் தாராளமாகக் கொடுத்தல் ; என்ற இக் குணங் 
களே மிக வரிதானவை . இவை உண்டான போதும் இவை 
முறையே எதிரிகளைப் பழித்தல் , பழிவாங்குதல் , தற்புகழ்ச்சி என்ற 
இத்துர்க்குணங்களை உண்டாக்கும் . ஆனால் திலீபனிடத்தில் அக் 
குணங்கள் நிரம்பி யிருந்தும் இத்துர்க்குணங்கள் , இந்தோஷங் 

உண்டாகவில்லை . அவற்றுக்கு எதிரிடையான மௌனம் , 
பொறுமை , தற்புகழ்ச்சியின்மை என்றவிச் சிறந்த குணங்களே 
இருந்தன . 

ப்ரஸவம் கார்யம் . குணம் ஓர் இனப் . தோஷம் மற்றோர் 
இனம் . குணத்தினால் தோஷம் உண்டானால் இது வேற்றினத்தைச் 
சேர்ந்த கார்யம் . குணமே உண்டானால் இது - தன்னினத்தைச் 
சேர்ந்த கார்யம் . இப்படித் தன்னினத்தைச் சேர்ந்த காரியங்கள் 
உள்ளனவாக இங்கு உத்ப்ரேக்ஷை செய்யப்படுகிறது . உண்மையில் 
மௌனம் முதலானவை அறிவு முதலானவற்றின் கார்யங்களல்ல . 
தனது பெருந் தன்மையினால் திலீபன் அறிவு முதலியவை யிருந்தும் 
மௌனம் முதலிய குணங்களுடன் இருந்தான் . பிறரிடத்தில் 
தோஷா நுபந்தியாய் - தோஷங்களோடு தொடர்புள்ளனவாய் - 
இருக்கும் குணங்கள் இங்கு குணாநுபந்தியாய் - குணங்களோடு 
தொடர்புள்ளனவாய் - இருத்தலால் தன்னினத்தைச் சேர்ந்த கார் 
யங்கள் உள்ளவை போன்றன என்று உத்பரேக்ஷிக்கப்பட்டது . 

TEIFI : HT : என்று விக்ரஹம் . உரையாசிரியர் सह प्रसवः 
येषां ते सप्रसवाः सोदरा इवाभवन् । विरु द्रा अपि गुणाः तस्मिन् अविरोधेनैव स्थिताः ।। 
விருத்த குணங்களும் ஸகோதரர் போல் அவனிடத்தில் இருந்தன 
என்றார் . 

( 22 ) 
13 . 

TEST Safari TIES : 

तस्य धर्मरतेरासीद् वृद्धत्वं जरसा विना ।। 
far : = விஷயங்களால் (அனுப TIST = இழுக்கப்படாத , 

விக்கத்தக்க வஸ்துக்க SFI = வித்யை களுடைய 
ளால் ) 

( சாஸ்த்ரங்களுடைய ) 


11 


32 

ரகுவம்சம் 
TITE : = கரையைக்கண்ட 

TET = முதிர்ச்சி , மூத்தோன் 
எ T : = தர்மத்திலே ஊற்ற ( பெரியோன் ) என்ற நிலை 

முள்ள 
TT = அந்த திலீபனுக்கு 

அ = இருந்தது (உண்டா 
எ RI far = மூப்பு இல்லாமலே 

யிற்று ). 
பொருள் திரட்டும் வழியைப் பற்றிய ப்ரகரணம் முன் சலோ 
கத்துடன் முடிந்தது . இனி நன்மை செய்வதைப்பற்றிய ப்ரகரணம் . 
திலீபன் மக்களுக்குச் செய்யும் நன்மைகளைப் பார்க்கும் போது 
அவனே இவர்களுக்குக் தகப்பன் எனல் வேண்டு மென்று இதற் 
கடுத்த மேல் சலோகத்தில் சொல்லப் போகிறார் . தகப்பனாயிரும் 
பவன் பெரியவனாக இருக்க வேண்டுமேயெனில் பெரியவனாகவே 
இருந்தான் என்கிறார் இங்கு . வயது முதிர்ந்து மூத்தோராயிருப் 
போர்க்கு இலக்கணம் மூன்று விதம் . இதை அனுபவிக்க வேண்டும் 
அதை அனுபவிக்க வேண்டுமென்ற ஆசை இராது . பலவிதமாகக் 
கேட்டும் கற்பித்தும் வித்யைகளின் ஆழ் பொருள்களின் நுண் 
ணுணர்வு பெற்றிருப்பார்கள் . தர்மத்தில் மிகுந்த பற்றுக் கொண் 
டிருப்பார்கள் . இம்மூன்றுவித இலக்கணமும் திலீபனிடத்தில் 
இருந்தமையால் அவன் மூத்தோன் , பெரியவன் , என்பதற்கு ஐய 
மொன்றுமில்லை . இனி நான்காவது ஒரு இலக்கணமுண்டு . தலை 
நரைத்திருக்கும் ; உடம்பு தசை எல்லாம் சுருங்கியிருக்கும் ; தடி 
பிடித்து நடக்கவேண்டி யிருக்கும் என்று . இது அப்போது திலீப 
னிடத்தில் இருக்கவில்லை என்பது உண்மையே . ஆனால் இது இல் 
லாமல் இருப்பது குணமே யன்றி தோஷ மல்ல . மற்ற விஷயத்தில் 
பெரியவனா யிருப்பது மாத்திரம் இங்கு வேண்டியது . ( 23 ) 
24 . प्रजानां विनयाधानाद् रक्षणाद् भरणादपि । 

स पिता पितरस्तासां केवलं जन्महेतवः ।। 
fa7IPY|FIT = (தவறின போது ) | THIFTY = ப்ரஜைகளுக்கு ( ஜனங் 
சிக்ஷை செய்வதாலும் , 

களுக்கு ) 
Talt = ( ஆபத்து ஒன்றும் வரா அந்தத் திலீபன் 
மல் ) காப்பதாலும் , 

fia = தகப்பன் . 
Putfq = (( ஜீவனத்திற்கு வேண் TISIH = அந்தப் பிரஜைகளுடைய 
டிய அன்னபானாதிகளைக் காக = பிறவிக்குக் கார 

firr : = தகப்பனார்கள் 
கொடுத்துத் ) தாங்குவ ணமாய் மாத்திரம் இருந்த 
தாலும் 

வர்கள் , 


T. = 


முதல் வர்க்கம் 


33 


1 என்பது ஒரு தாது (வினை முதல்) . ரக்ஷித்தல் அதன் பொருள் . 
இந்தத் தாதுவிலிருந்து f ( பிதா) என்ற சொல் உண்டானது . 
ரக்ஷணம் பலவிதம் . தவறின போது சிக்ஷித்து நல்ல வழியில் நடத்து 
வது ; அபாயம் வராமல் தடுப்பது ; ஜீவிப்பதற்கு வேண்டிய 
பொருள் ஸம்பாதித்துத்தருவது , என்று . பெற்ற தகப்பன் பிள்ளை 
களுக்கு இதை எல்லாம் செய்யக் கடமைப்பட்டவன் . இதை 
எல்லாம் திலீய ராஜ்யத்தில் திலீபனே செய்து விட்டான் . ஆகவே 
பிதா என்பதற்குப் பொருத்த முடையவன் அவனே . ஆனால் பெற்ற 
தந்தையரைத் தந்தைகள் என்பது எப்படியெனில் பெற்றதனா, 
லேயே தான் . பிதா என்ற சொல்லுக்குப் பெற்றவன் என்ற 
பொருள் இல்லையே எனில் உண்மையே . சொல்லுக்குப் பொரு 
ளாக ஆகாதவற்றையும் ரூடியால் ( அநாதி வழக்கினால் ) பொரு 
ளாகக் கொள்வர் . அப்படியே இங்கும் என்று கருத்து . 

குற்ற முள்ளவர்களைத் தண்டித்தல் , திருட்டு முதலிய பய 
மில்லாமை , உணவு வசதி நிரம்பியிருத்தல் , என்ற விவை போன்ற 
விஷயங்களைக் கவனிக்கத் தனித் தனியே அதிகாரிகள் இருப்பர் . 
ஆயினும் அவர்களிடத்திலேயே அப்பொறுப்புகளை எல்லாம் ஒப் 
படைத்துவிட்டு இவற்றில் சிறிதும் கவனம் செலுத்தாமல் தான் 
தன் மனம் போனபடி ஏதோ செய்து கொண்டு காலம் கழித்தான் 
திலீபன் என்பதில்லை . குழந்தைகள் விஷயத்தில் தகப்பனுக்கு 
எப்படி எப்பொழுதும் கவனமும் கவலையும் அன்புமாகக் காலம் 
செல்லுமோ அப்படியே திலீபனுக்கும் தன் குடிமக்களின் விஷயத் 
தில் நீதிபரிபாலனம் செவ்வனே நடக்கின்றதா , வெளிக்குத் தெரி 
யாமலே திருட்டு நடக்காமல் இருக்கின்றதா, பலமுள்ளவர்கள் 
மாத்திரம் தின்றுவிட்டு ஏழைகளைப் பரிதவிக்கவிடாமல் இருக் 
கின்றார்களா வென்று வெகு கவலையுடன் நுணுக்கமாக விசாரித்து 
அநியாயம் ஒன்றும் நடவாமல் செய்வான் . 

( 24 ) 
25 . स्थित्यै दण्डयतो दण्डयान परिणेतुः प्रसूतये । 

अप्यर्थकामौ तस्यास्तां धर्म एव मनीषिणः ।। 
fat = வரம்பு கடவாமல் இருப் 11577 : = தண்டிப்பவனாய் , 
பதற்காகவே 

SRI = ஸந்தானத்திற்காகவே 
TISIT = தண்டிக்க வேண்டிய 

வர்களை ( குற்ற முள்ளவர் : = விவாஹம் செய்து 
களை) 

கொண்டவனாய் இருந்த 
5 


34 


ரகுவம்சம் 


F% = அந்த 

அது f = பொருள் காமம் 
சன: = அறிவாளிக்கு ( மனத் 

இவை இரண்டும் கூட 
தைக் கட்டுப் படுத்திய திலீ qi gq = தர்மமாகவே 
பனுக்கு ) 

BIKIE = இருந்தன . 
சிக்ஷித்தல் , காத்தல் , தாங்குதல் என்ற மூன்று வ்யாபாரங்கள் 
முன் ச்லோகத்தில் கூறப்பட்டன . அவற்றில் சிக்ஷித்தலாவது 
வித்யா ப்ரசாரத்தினாலும் விளம்பரங்களாலும் இன்னின்ன கார் 
யங்களைச் செய்யக் கூடாது . இன்னின்ன கார்யங்களைச் செய்ய 
வேண்டும் . இப்படி யிப்படிச் செய்யக் கூடாது . இப்படி யிப்படிச் 
செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவர் புத்தியிலும் செவ்வனே 
படும்படி போதிப்பதும் தவறினபோது தண்டிப்பதும் ஆகும் .. 
தண்டிப்பது இரண்டு விதம் ; சிறையில் அடைப்பது , அபராதம் விதிப் 
பது , 

என்று . அபராதம் விதித்த போது வசூல் ஆகும் பணம் அரச 
னது சொந்த உபயோகத்திற்கு உரியது . அவனையே சேர்ந்தது . 
அரசாங்கத்தைச் சேர்ந்ததல்ல , என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறு 
கின்றன . ஆகவே குணமற்ற அரசர்கள் இந்த விதமாகப் பெரும் 
ஊதியம் ஸம்பாதிக்கலா மென்று துராசை கொண்டு தண்டிக்கத் 
தகாதவர்களையும் தண்டிப்பது , தண்டிக்கும் போதும் குற்றத்திற்குத் 
தக்கபடியின்றி பெருந் தொகையை அபராதமாக விதித்துத் தண்டிப் 
பது , என்றிவ்வாறு பல அநீதிகளைச் செய்யத் தலைப்படுவர்கள் . இவ் 
வித மல்ல திலீபன் விஷயம் . அபராதம் விதிப்பது தனக்குப் பணத் 
திற்காக என்ற இந்தத் தாழ்ந்த எண்ணமே அவன் உள்ளத்தில் 
புகாது . அபராதம் விதிக்காமலே இருக்க முடியுமானால் ஒருவருக் 
கும் அபராதம் விதிக்கக் கூடா தென்றே அவன் ஒரு உத்தரவு 
போடுவான் . ஆனால் அப்படி யிருக்க முடிய வில்லை . குற்றம் 
செய்தவர்களுக்கு அபராத மில்லையாகில் பலரும் அக் குற்றத்தைச் 
செய்வார்கள் . தர்ம நெறி கெட்டு விடும் . ஜனங்கள் அவரவர் 
களுக்குரிய வரம்பு மீறி நடப்பார்கள் . அதனால் பெருங் குழப்ப 
முண்டாகும் . இத்தீங்கு விளையாமைக்காக ஜனங்கள் அவரவர் 
களுக்குரிய வரம்பிலேயே நிற்க வேண்டு மென்கிற இந்த ஒரு 
பெரும் நோக்கத்துடனேயே திலீபன் குற்றம் செய்தவர்களுக்கு 
அபராதம் விதிக்கச் செய்தான் . ஆகவே பொருள் கிடைக்கும் காரி 
யத்தைச் செய்யும் போதும் பொருளை உத்தேசிக்காமல் உலகத்தின் 
க்ஷமத்தையே உத்தேசித்த காரணத்தினால் அர்த்தமும் தர்மமே 


முதல் ஸர்க்கம் 


35 


யாயிற்று . அதாவது பொருளும் அறமே யாயிற்று திலீபனுக்கு 
என்றார் கவி. 

இப்படி உத்தேசம் வேறான போது ஒரே வஸ்து மற்றொன் 
றாகத் கருதப்படும் என்றவிதை உறுத்திச் சொல்ல விரும்பி அவனுக் 
குக் காமமும் தர்மமாயிற்று என்றார் . தான் ஒரு மடந்தையை 
மணம் புரிந்தது தன் ஸுகாநுபவத்திற்காக என்று ஒருவன் உத் 
தேசித்தானாகில் அதை அவன் பெறலாம் . அதனால் காமம் என்ற 
புருஷார்த்தம் அவனுக்குப் பூர்ணமாகின்றது . ஆனால் விவேகம் 
பெற்றவர்களுக்கு இதுவன்று உத்தேச்யம் . திலீபன் ஏகசக்ராதி 
பதி . இவ்வுலகத்தை முழுவதும் இவன் காப்பாற்ற வேண்டும் . 
இது குல பரம்பரையாய் வந்த கடமை . இவன் காலத்திற்குப் பிற 
கும் இக் கடமையை நிறை வேற்றக் கூடியவர்களை உண்டு பண் 
ணாமல் இவன் காலம் சென்று விட்டால் இவன் தனது கடமையி 
லிருந்து தவறினவனாகவே ஆவன் . அவனது தகப்பனார் அவர் 
காலத்திற்குப் பிறகு அரசனாகத் தன்னை உண்டாக்கியது போல் 
இவனும் இவன் காலத்திற்குப் பிறகு உலகை ரக்ஷிக்க ஸந்தானத் 
தைப் பெற வேண்டும் . திலீபன் இதை எல்லாம் நன்றாய் அறி 
வான் . அதனால் அவன் தன் விவாஹத்திற்கு உத்தேச்யமாக ஸந்தா 
னத்தைக் கருதினானே யன்றி காமத்தையல்ல . உத்தேசிக்காமலே 
கிடைத்த அதை அனுபவித்தது மாத்திரமே . ஆகவே காமம் தர்ம 
மாயிற்று . இது போலவே முற் கூறியபடி உத்தேச மில்லாமலே 
கிடைத்த பொருள் அதாவது பணம் தர்மமாயிற்று . 

இவ்வுலகத்தில் பிறந்த ஒருவனுக்கு இவ்வித நிலை கூடுமா 
என்று சிலர் சங்கைப்படலாம் . அதற்காக கன: என்றார் . 
மனத்தை அடக்கி ஆளுந் திறமை பெற்றால் இந்நிலை தானே கூடும் . 
திலீபன் அத்திறமை வாய்ந்தவன் என்று கருத்து . 

VEITISCUSTHIE , STR fall என்று முன் சொன்ன இரண்டு 
விஷயங்கள் இங்கு திலீபன் விஷயத்தில் எடுத்துக் காட்டப் 
பட்டன . 

( 25 ) 
26 . दुदोह गां स यज्ञाय सस्याय मघवा विवम् । 

सम्पद्विनिमयेनोभौ दधतुर्भुवनद्वयम् ।। 
a : = அந்த திலீபன் ( விக்காக ) | 14 = பூமியை 
14 - யஜ்ஞத்திற்காக ( வேள் | TTI = கறந்தான் 


36 


ரகுவம்சம் 


HTTE = இந்திரன் 
TTIL = பயிருக்காக 
far = வானத்தை ( கறந்தான் .) 
* = இருவரும் 
TET = செல்வத்தை 


Gfpaa = மாற்றிக்கொள்வதனால் 

( மாற்றிக்கொண்டு ) 
IFETI = இரு உலகங்களையும் 
S : = தாங்கினார்கள் ( காப்பாற் 

றினார்கள் .) 


இனிக் காத்தல் இரண்டு விதம் . தெய்வ பயத்திலிருந்து காத் 
தல் மனுஷ்ய பயத்திலிருந்து காத்தல் - என்று . தெய்வ பயத்தில் 
மிகப் பெரிது மழையில்லாமை . மழை இல்லையாயின் பூமி வரண்டு 
உணவின்றி மக்கள் அழிவர் . ஆகையால் மாதம் மும்மாரி என்கிற 
படி , காலத்தில் வேண்டிய அளவு மழை பெய்யும்படி செய்வது 
அரசன் கடமை . அரசன் எப்படி மழை பெய்யும்படி செய்வது ? 
இதற்கு வழி நம் சாஸ்திரங்களில் கூறப் பட்டிருக்கிறது . வேதங் 
களில் பலவித யஜ்ஞங்கள் கூறப் பட்டிருக்கின்றன . இவைகளை 
அரசன் தானும் செய்து அவைகளைச் செய்வதற் குரிய மற்றவர் 
களையும் செய்விக்க வேண்டும் . இந்த யஜ்ஞங்களால் இந்திரன் முத 
லிய தேவர்கள் மகிழ்ந்து நமது ஜீவனத்திற்கு முதல் காரணமான 
மழையைப் பொழிவார்கள் . யஜ்ஞங்களில் நாம் கொடுக்கும் 
ஹவிஸ்ஸு தேவர்களுக்கு உணவு . இது அவர்களுக்கு வெகு 
திருப்தியைக் கொடுக்கும் . நாம் தேவர்களுக்கு வேண்டியதைச் 
செய்ய வேண்டும் . அவர்கள் நமக்கு வேண்டியதைத் தருவர் . இப் 
படித் தேவர்களும் மனுஷ்யர்களும் பரஸ்பரம் உதவி க்ஷேமப்பட 
வேண்டும் . இது பகவத் கீதை மூன்றாவது அத்யாயத்தில் தெளி 
வாய்க் கூறப் பட்டிருக்கின்றது . 


திலீபன் பூமியைக் கறந்தான் . அதாவது தான்யம் தனம் 
எல்லாம் போதிய வளவு கிடைக்கும்படி செய்து யஜ்ஞங்களைச் 
செய்தான் . இவற்றால் மகிழ்வுற்ற தேவர்களின் அரசனான இந் 
திரன் வானத்தைக் கறந்தான் . அதாவது மழை பொழிந்தான் . 
தனமும் தான்யமும் இங்குள்ள செல்வம் . இதை யஜ்ஞங்களில் 
உபயோகித்துத் திலீபன் வானுலகைக் காப்பாற்றினான் . மழை 
மேலுலகத்திலுள்ள செல்வம் . அதை வழங்கி இந்திரன் இவ்வுல 
கத்தைக் காப்பாற்றினான் . ஆகவே திலீபனது அரசாட்சியில் மழை 
யின்றிக் கஷ்டம் நேர்ந்தது என்பது கிடையாது என்றதாயிற்று . 


முதல் மார்க்கம் 


31 


தேவேந்திரன் போல் அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் திலீ 
பன் என்றும் கொள்க . 

( 26 ) 
27 . न किलानुययुस्तस्य राजानो रक्षितुर्यशः । 

व्यावृत्ता यत्परस्वेभ्यः भुतौ तस्करता स्थिता ॥ 
T : = காக்கின் 

T = ஏனெனில் 
TT = அந்தத் திலீபனுடைய TES { il = களவென்பது 
Tr: = புகழை 

TTE + y : = பிறர் பொருள்களி 
TIST : = ( மற்ற ) அரசர்கள் 

விருந்து 
नानुययुः 

க்கு = பின் பற்றவே 
யில்லை ( பின் செல்லவே 

SUTHI == ஒழிந்து 
யில்லை , அதாவது அவன் | gn = சொல்லில் 
புகழ் போன்ற புகழைப் fxal = கின்றது . 
பெறவே இல்லை . ) 

இவன் பிறர் பொருளைத் திருடினான் என்னும்படி (இவன் தஸ் 
கரன் திருடன் என்னும்படி ) ஒருவனும் அப்போது இருக்கவில்லை . 
திருடன் ( தஸ்கரன் ) என்ற ஒரு சொல் மாத்திரம் இருந்தது என்று 
கருத்து . அக்காலத்தில் ஒருவருடைய பொருள் களவு போயிற் 
றென்பது கிடையாது . ஆனால் ( தஸ்கரன் ) என்ற சொல் களவு 
போயிற்று . அச்சொல் வழக்கில் இல்லாமல் மறந்தே போயிற்று 
என்று கருத்து என்றும் கூறுவர் . 


மனுஷ்யர்களால் உண்டாகும் பயம் பலவிதமானது . பகைவர் 
களான பிற தேசத்து அரசர்களால் அல்லது திருடர்களால் அல் 
லது இவர் போன்றவர்களால் என்று . அதில் முதலாவது மற்ற 
அரசர்கள் யாவரும் தோற்று இவனுக்குக் கப்பம் கட்டும்படியான 
நிலையில் நின்றனராதலின் உண்டாக இடமில்லை யென்பது வெளிப் 

இரண்டாவதும் இல்லை என்கிறார் இங்கு . திருட்டு நடக் 
கும் தேசத்தில் அரசாங்கம் செவ்வையாக நடக்கிற தென்பது 
உண்மை யன் 

அரசனது கடமை குடிகளைக் காத்தல் . திருட்டு 
நடந்தால் காத்தல் இல்லை என்பது நிச்சயம் . திலீபன் காத்தலில் 
வெகு ஸமர்த்தன் . அதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தான் . 
ஆகையால் அவன் நாஜ்யத்தில் பிறர் பொருளை அபஹரிப்பவன் 
இருக்கவே யில்லை . 

ஒரு பொருளும் அபஹரிக்கப் பட்டதேயில்லை . 


38 

ரகுவம்சம் 
மற்ற அரசர்கள் இவ்வாறு காக்க முடியாது . இவன மாதிரியே 
நாமும் செய்ய வேண்டு மென்று முயற்சி செய்தனர் . ஆனால் 
செய்ய முடியவில்லை . அதனால் இவன் புகழை மற்றவர் பெறக் 
கூடவில்லை . 


என்ற 


தேசத்தில் திருடர்கள் இருப்பதற்குப் பல காரணங்கள் உள . 
காலத்தில் மழை இல்லை . தானியம் விளைய வில்லை . பஞ்சம் உண் 
டாயிற்று . பசியினால் பீடிக்கப்பட்ட ஜனங்கள் வரம்பு மீறிப் பிறர் 
வைத்திருக்கும் பொருளைக் கொள்ளையிட்டுப் பிழைக்க முயன்றனர் 

நிலை உலகத்தில் உண்டு . ஆனால் இந்நிலை திலீபன் காலத்தில் 
இல்லை . அவனும் அவனது ப்ரஜைகளும் அவரவர் கடமைகளைத் 
தவறாது செய்து வந்தபடியால் முன் ச்லோகத்தின்படி மழை காலத் 
தில் வேண்டியவளவு பெய்து கொண்டே யிருந்தது . தானியப் 
குறை வில்லாமல் விளைந்தது . ஆகவே இக் காரணத்தால் திருட 
வேண்டிய அவச்யம் உண்டாகவில்லை . இனி அவ்வப்போது வேண் 
டிய 

சில பொருள்கள் ஜனங்களுக்குக் கிடைக்கவில்லை . அதற்காகச் 
சிலர் திருட நேர்ந்தது என்பதுமில்லை . எது எப்போது யாருக்கு 
வேண்டு மாயினும் அதையெல்லாம் கொடுத்துதவ திலீபன் காத் 
திருந்தான் . ஒருவன் ஒருவஸ்துவை விரும்பினான் . அதைப் பெறாமல் 
போனான் என்பது இந்த ஸுரிய வம்சத்து அரசர்களுக்குள் ஒருவ 
னிடத்திலும் இல்லை . தனது உயிரையும் கொடுக்க இவர்கள் 
சித்தமாயிருந்தனர் என்கிறார் கவி மேல் . அரசன் இவ்வாறு நடக்க 
ப்ரஜைகளில் தனம் உள்ளவர்கள் இல்லாதவர்களுக்கு உத 
புரிந்து மகிழ்வரேயன்றி லோபிகளாய் இரார் . இனி எல்லாம் 
பூர்ணமா யிருந்தும் சிலருக்கு ஸ்வபாவமாய்ப் பல துர்க்குணங்கள் 
உண்டு . அதில் திருடுவதும் ஒன்று . ஆகவே சில திருடர்கள் இருந் 
தனர் என்பது மில்லை . யோகாப்பியாசம் செய்து ஸித்தி பெற்ற 
• யோகிகள் இருக்கு மிடத்தில் எலி பூனை, பசு புலி, என்றிப்படி 
ஜன்ம த்வேஷிகளான ப்ராணிகளும் பகையற்று அக்யோன்யம் 
மிகுந்த நேச முள்ளவைகளாய் இருக்கு மென்று யோக சாஸ்திரம் 
கூறுகின்றது . ஸூரிய வம்சத்தரசர்கள் அவ்வளவு ஆத்ம சக்தி 
யுள்ளவர்களாதலின் இவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரஜைக 
ளில் ஒருவருக்கும் இத்தகைய தீயகுணம் உண்டாவதில்லை . தன்னா 
லியன்ற மட்டும் பிறருக்கு உதவி புரிவது என் கடமை என்ற 
விரதம் பூண்டு அப்படியே நடந்த தன்றி ஒருவனும் பிறருக்கு ஒரு 


முதல் ஸர்க்கம் 


39 . 


--- 


தீங்கையும் மனத்தாலும் நினைத்தானல்லன் . ஆகவே அப்போது 
திருட்டு அறவே ஒழிந்திருந்தது . திலீபன் போன்ற அரசன் 
இருந்து அச்வமேதம் முதலிய உயர்ந்த யஜ்ஞங்கள் விதிப்படி 
நடந்து வருமிடத்தில் தீயகுணமுள்ளவன் ஒருவனுமிருக்க முடியா 
தென்று நம்மதப் பெருமை யறிந்தோர் உணர்வர் . 

எனது நாட்டில் திருடன் இல்லை . லோபி இல்லை. கல்லா 
தவன் இல்லை . யஜ்ஞானுஷ்டானம் பண்ணாதவன் இல்லை . குடிப் 
பவன் இல்லை . வ்யபிசாரம் செய்பவன் இல்லை ; இதைச் செய்பவள் 
எப்படி இருப்பாள் ” என்று ஓர் அரசன் தந்நாட்டின் நிலைமை 
யைத் தன்னை நாடி வந்த பெரியோர்களிடத்தில் தெரிவித்து அதனால் 
தான் கொடுக்கும் துணையை அவர்கள் பெறலா மென்று விண் 
ணப்பித்ததாகச் சாந்தோக்ய உபநிஷத்துக் கூறுகின்றது . (27 ) 
28 . द्वेष्योऽपि सम्मतः शिष्टस्तस्यार्तस्य यथौषधम् । 

त्याज्यो दुष्टः प्रियोऽप्यासीदङ्गुलीवोरगक्षता ॥ 
= அந்தத் திலீபமஹாராஜ THT : = வேண்டியவனாக ( இருக் 
னுக்கு 

தான் ) . 
fs: = நன்னடத்தைஉடைய gr : = துர்நடத்தை யுள்ளவன் 
வன் 

fruisit = இஷ்டனாகிலும் 
guisf; = அருவருக்கத் தக்கவ SHIRI = பாம்பு கடித்த 
னாகிலும் 

அ = விரல் போல் 
அரி = நோயாளிக்கு 

TIT : = விட்டுவிட வேண்டியவ 
சா 14 = மருந்து போல் 

7 = இருந்தான் . 
ஏதோ சாரணம் ஒன்று இருந்தோ அல்லது இல்லாமலேயோ 
ஒருவனுக்கு ஒருவன் மிகவும் ப்ரியனா யிருப்பதும் , வேண்டாதவ 
னாய் , அதாவது பார்த்த உடனே முகத்தை வேறுபக்கமாகத் திருப் 
பிக்கொள்ளும்படி அவ்வளவு அருவருப்பைக் கொடுப்பவனாய் 
இருப்பதும் உலகத்தில் ஸாதாரணமாய்க் காணப்படும் விஷயம் . 
தனித்த முறையில் திலீபனுக்குக்கூட இப்படிப் பகைக்கும் விருப் 
பத்திற்கும் இலக்கானவர்களாகச் சிலர் இருந்தனர் என வைத்துக் 
கொள்வோம் . இவர்களில் பகைக்கு இலக்கானவர்களையும் அப் 
பகை காரணமாகத் திலீபன் சிறிதும் துன்பப் படுத்தமாட்டான் . 
இது மாத்திரமல்ல . அவர்கள் ஒழுங்கு தவறாதவர்களா யிருப்பின் 
மற்றப் பெரியோர்களைப் போலவே கொண்டாடிக் கௌரவமாக 


கை 


40 


ரகுவம்சம் 


நடத்துவான் . அவர்கள் இருக்கு மிடத்தைத்தேடி அழைத்து வரச் 
செய்து உபசரித்து அவர்களைக் கொண்டு எவ்வித நன்மையைப் 
பிரஜைகளுக்குச் செய்யமுடியுமோ அதைச் செய்வித்துப் போற்று 
வான் . மருந்து கசப்பு . நாக்குக்கு மிகுந்த அருவருப்பைத் தரு 
கின்றது . ஆயினும் பெரு முயற்சியால் அதைப் பெற்று உட் 
கொள்ளுகிறோம் பிணி நீங்குமென்று . அதுபோல் உலக நன்மை 
இவர்களால் உண்டாமாயின் இவர்களைப் பகை காரணமாக உபே 
V க்காமல் உபயோகப்படுத்திப் போற்றுவது கடமை . இப்படியே 
திலீபன் செய்தான் . இனி விருப்பத்திற்கு இலக்கானவர்களை அவ் 
விருப்பம் காரணமாக அவர்கள் ஒழுங்கீனமாக நடந்தபொழுதும் 
பாராட்டி அவர்களின் தவற்றைப் பொருட்படுத்தாது இருந்தான் 
என்பதும் இல்லை . குற்ற முள்ளவர்களைத் தனது இஷ்டர்கள் 
என்ற காரணத்தால் தண்டியாது விடுத்தானாகில் அரசாங்க முறை 
பாழ்படும் . மற்றவர் குற்றம் செய்யும்போது அவர்களை எப்படித் 
தண்டிப்பானோ அப்படியே தனது இஷ்டர்களும் குற்றஞ் செய் 
தனராயின் அவர்களையுந் தண்டிப்பான் . தாக்ஷிண்யப்பட்டு அக் 
குற்றத்தைப் பொறுத்திருந்தா னில்லை . 


திருடர்களால் உண்டாகக் கூடிய பயத்திலிருந்து காத்தல் 
கீழ்ச் சொல்லப்பட்டது . அரசன்ஸமீபத்திலேயே இருந்து பழகி 
அவனது ப்ரீதியைப் பெற்று அந்தரங்கராய் இருப்பவர்க ளாலும் 
உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்களாலும் ஏற்படக் கூடிய பயத்தி 
லிருந்து காத்தல் இங்கே கருதப்பட்டது . அரசனுக்குத் தம்மிடத் 
தில் இருக்கும் ப்ரீதியைக் கொண்டு சில அந்தரங்க ஜனங்களும் 
அதிகாரிகளும் தமது விருப்பு வெறுப்புக்களை அனுஸரித்து ப்ரஜை 
களில் சிலருக்குத் தகாத துன்பங்களைக் கொடுத்தும் சிலருக்குத் 
தகாத ஸௌகரியங்களைச் செய்தும் அநீதி புரிவார்கள் . பொரு 
ளாசை பிடித்து லஞ்சம் வாங்கி , கொடுத்தவர்களுக்கு ஒன்றைச் 
செய்தும் , கொடாதவர்களுக்கு ஒன்றைச் செய்யாமலும் அநியா 
யம் செய்வார்கள் . அரசனிடத்தில் கோள் சொல்லுவார்கள் . 
இவ்வித அநீதி ஒன்றும் திலீபன் ராஜ்யத்தில் இருந்ததில்லை. 


கோள் சொல்லி ஒருவனிடத்தில் அரசனுக்கு வெறுப்பு உண் 
டாக்கலாம் . ஆனால் அரசன் அக்காரணத்தாலேயே அவ்வொரு 
வனைத் துன்புறுத்த நினையான் . கவனமாக விசாரித்துப் பல புரீ 


முதல் லர்க்கம் 


41 


க்ஷைகள் செய்து உண்மையில் அவன் எவ்விதமானவன் என்று 
கண்டு பிடிப்பான் . உண்மையில் அவன் துஷ்டன் என்று தீர்மா 
னம் ஏற்பட்டால் அவன் செய்யும் குற்றங்களை நிரூபித்துத் தகுந்த 
தண்டனை விதிப்பான் , துஷ்டன் அல்ல , நல்லவனே என்று தீர்மா 
னம் ஏற்பட்டால் அதற்குத் தக்கபடி அவனை நடத்துவான் . கோள் 
சொன்னவர்களைத் தனது அருகிலேயே வரவொட்டாமல் தடுத்து 
விடுவான் . தாக்ஷிண்யம் பாராமல் அவர்கள் ஸ்நேஹத்தை அறவே 
விட்டு விடுவான் . அநீதி செய்யும் அதிகாரிகளை அதிகாரத்தி 
லிருந்து நீக்கி விடுவான் . தேசத்திலிருந்தே அப்புறப் படுத்தும்படி 
அவ்வளவு கடுமையான அநீதி செய்யப் பட்டிருந்தால் தேசப்ரஷ் 
டர்களாகவும் அவர்களைச் செய்வான் . நமது சொந்தக்கை ; சொந்த 
விரல் ; இதைப் பாம்பு கடித்தால் நமது விரல் என்று பாராமல் 
உடனே வெட்டி விடவேண்டு மென்பது ஆயுர்வேதம் செய்யும் உப 
தேசம் . அப்படிச் செய்யாதபோது விஷம் உடல் முழுதும் பரவி 
ப்ராணாபத்து வந்துவிடும் . இப்பெருங் கேட்டைத் தடுப்பதற்காக 
நம்முடையதாயினும் விரலை வெட்டி யெறிய வேண்டும் . இப்படியே 
நமது மனிதர் என்ற எண்ணத்தை விட்டு அநீதி செய்பவர்களை 
பரித்யாகம் செய்யவேண்டும் . செய்யாவிட்டால் இவர்கள் போல் 
மற்றவர்களும் செய்ய ஆரம்பித்து நீதிநிலை அழிந்து அரசாங்கமும் 
ப்ரஜைகளின் க்ஷேமமும் பாழாய்விடும் . இப்பெரிய தீங்கு விளை 
யாமல் இருப்பதற்காக அநீதி செய்தவர்களை அவ்வப்போது விலக்கி 
விடுவான் . இப்படி த்ருடமான கொள்கை யுள்ளவன் திலீபன் 
என்பதைச் செவ்வனே அறிந்தார்களாதலால் ஒருவரும் அப்போது 
ஒரு சிறு அநீதியையும் செய்யத் தலைப்பட மாட்டார்கள் . இப் 
படிக் காத்தான் திலீபன் . 

( 28 ) 
तं वेधा विदधे नून महाभूतसमाधिना । 

तथाहि सर्वे तस्यासन् परार्थैकफला गुणाः ।। 
ar : = பிரஹ்மா 

FFE = நிச்சயம் . 
= அந்தத் திலீபனை 

ரசா = அப்படி யல்லவோ ( அப் 
TTIAT Tnfaa = ( ஐம் ) பெரும் படி எண்ணும்படியாக வல் 
பூதங்களின் படியே ( அவை 

லவோ ) 
களைப் படைத்தவிதமாகவே ) = அவனுடைய 
Rs = படைத்தார் ; 

= எல்லா 
6 . 


29 . 


. 


42 


ரகுவம்சம் 


TIT : = ருணங்களும் 

பயனாக உடையனவாக 
53 : = பிறர் நன்மைகளையே SITT = இருந்தன . 

இவ்வுலக மெல்லாம் ஐம்பூதங்களா லாகியது . 
ஜலம் தேஜஸ்ஸு வாயு ஆகாசம் என்ற விவை ஐந்து மஹா பூதங் 
கள் . வாஸனை சுவை ஒளி ஸ்பர்சம் சப்தம் இவை முதலியன 
இவற்றின் குணங்கள் . சதுர்முகன் ஐந்து பூதங்களைப் படைத்து 
அவற்றிற்கு இக்குணங்களையும் கொடுத்திருக் கின்றானே , அதனால் 
யாருக்கு என்ன பயன் எனப் பார்ப்போம் . இக்குணங்களைத் 
தாம் பெற்றிருப்பதால் அவ்வைந்து பூதங்களும் ஏதாவது பயன் 
பெறுகின்றனவா ? இல்லவே யில்லை . அப்பூதங்கள் அறிவில்லாப் 
பொருள்கள் . அவற்றிற்கு ஸுகம் துக்கம் நன்மை தீமை என் 
பது ஒன்று மில்லை . ஆகவே அப்பூதங்களைப் படைக்கும்போது 
பிரமதேவன் இவற்றின் குணங்களை உபயோகித்து அறிவாளிக 
ளான ஜீவராசிகள் ஸுகானுபவம் செய்யட்டும் என்று பிறர் நன் 
மையையே பயனாகக் கருதிப் படைத்தான் எனல் வேண்டும் . அக் 
ணங்களையுடைய பூதங்களுக்கு அக்குணங்களால் ஒரு பயனும் 
இல்லை . 

பழம் பழுத்தரல் மரம் அப்பழத்தை அருந்துவதில்லை . 
நாமே அருந்துகின்றோம் . இப்படியே ஒவ்வொரு அறிவில்லா வஸ்து 
வும் . இப்படி ஐம்பெரும் பூதங்களின் குணங்கள் எவ்வாறு பிறர் 
நலத்தையே பயனாகக் கொண்டவையோ அவ்வாறு திலீபனுடைய 
குண 
கணங்களும் பிறர் நலத்தையே பயனாகக் கொண்டவை . நல்லறிவு 
அவனுக்குண்டு . இதனால் பிறருக்கு இப்போது இது வேண்டு 
மென்றறிந்து அதைக் கொடுப்பான் . இவ்விதக் கஷ்டம் இவருக்கு 
இப்போ துண்டென வறிந்து அதைத் தவிர்ப்பான் . பூர்ணசக்தி 
யுண்டு . இதனால் ஜனங்களுக்கு அல்லல் விளைவிப்போரை அடக்கு 
வான் . ஐச்வர்ய முண்டு. இதனால் ஒருவரும் பட்டினி இல்லா 
மல் , உடுக்கத் துணி யில்லை , வியாதியைத் தவிர்க்க மருந்தில்லை என் 
றிவ்வித ஸங்கடம் ஒருவருக்கு மில்லாமல் தாராளமாக உதவுவான். 
இப்படித் தனக்குள்ள ஸகல சிறப்புக்களையும் பிறர் நன்மைக்காக 
உபயோகப் படுத்துவானே யன்றி இது நாம் ஸுகமனுபவிப்பதற் 
காக என்று ஒன்றையும் ஒருநாளும் கருதமாட்டான் திலீபன் . 
இதனால் பிரமதேவன் திலீபனை ஸ்ருஷ்டிக்கும்போது இவனுடைய 
இக்குணங்கள் ப்ரஜைகளின் நன்மையை விளைவிக்க வேண்டும் 
என்ற இந்நோக்கத்துடனே படைத்தாரே யன்றி இக்குணங்க 


முதல் ஸர்க்கம் 


43 


ளால் இவன் பெருமை பெறட்டும் என்ற நோக்கம் சிறிது மில்லை 
என்று எண்ணவேண்டியதா யிருக்கிறது என்று கருத்து . 

முன் இருபத்து நான்காவது ச்லோகத்தில் கூறப்பட்ட வ்யா 
பாரங்களில் முதலிரண்டு வ்யாபாரங்கள் கீழ்சுலோகம் (29 ) வரை 
யில் விவரிக்கப் பட்டன . மூன்றாவதான பரணம் அதாவது தாங்கு 
தல் இந்த ச்லோகங்களில் கூறப்பட்டது . தனது பாறைகளில் ஒரு 
வர் பட்டினி கிடந்தார் , வ்யாதியற்று வைத்யமில்லாது இருந்தார் , 
உடுக்கத் துணியில்லாது தவித்தார் என்ற இந்திலை இருக்கவே 
கூடாதென்ற கருத்துடன் திலீபன் ஒவ்வொருவரும் ஸுகஜீவனம் 
செய்யும்படி அன்புடனும் கவலையுடனும் உதவி புரிந்தான் . இதுவே 
பரண மெனப்பட்டது . என்றபடி . 

( 20 ) 
30 . स वेलावप्रवलयां परिघीकृतसागराम् । 

अनन्यशासनामुर्वी शशासैकपुरीमिव ।। 
T : = அந்தத் திலீபன் 

Sai = பூமியை 
aazq|q = கடற் கரைகளையே SITUTIFE = மற்றொருவ ருடைய 

கோட்டை மதிள்களாக ஆட்சி யின்றி 
வும் 

Tagttira = ஒரு பட்டணத்தைப் 
தொ EITTI = ஸமுத்திரங் போல் 
களையே அகழாகவு முடைய எTIE ஆண்டடான் . 

ஒரு தேசத்தை ஆளும் அரசன் ப்ரதான நகரமாக ஒன்றைக் 
கட்டி அதில் வாழ்வான் . வேற்றரசர் படையெடுத்து ஸுகமாக 
உள் புகாதபடி , அந்நகரத்தைச் சுற்றி மதிள்களைக் கட் வொன் . 
அவற்றிற்கு வெளியில் அகழ் அமைப்பான் . இவ்விதமான தலை 
நகரத்தில் அரசன் வாழ்கின்றபடியால் அதிகாரிகளும் ப்ரஜைகளும் 
சற்று ஒழுங்காகவே நடந்து வருவார்கள் . நீதி பரிபாலனமும் 
ஜனங்களுடைய 

டய யோக க்ஷேமங்களும் சரிவர நடப்பதாகவே 
தோன்றும் . ஆனால் அத்தேசத்தின் மற்ற இடங்களில் போய்ப் 
பார்த்தால் அரசாட்சி என்று ஒன்று நடக்கின்றது என்பதே 
தோற்றதபடி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு சீர்கெட்டிருக்கும் . 
இதைக் கவனிக்க முடியாது அரசனுக்கு . இப்படிப்பட்ட தல்ல 
திலீபன் விஷயம் . ஒரே பட்டணத்தை ஆளும் ஒருவன் எப்படி 
அப்பட்டணத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் செவ்வையாகக் கவ 


- 


-- 


44 

ரகுவம்சம் 
னித்து எல்லோருக்கும் திருப்தி உண்டாம்படி ஸகல ஸௌகர்யங் 
களையும் செய்து வைக்கக் கூடுமோ அப்படியே அவன் இக்கடல் 
சூழ்ந்த தேசம் முழுவதையும் கவனித்துப் பாதுகாத்து வந்தான் . 
தலை நகரத்தின் நிலை ஒருவிதமாகவும் அதற்கு வெகு தூரத்திலுள்ள 
விடங்களின் நிலை வேறு விதமாகவும் இருந்த தென்பதில்லை. அவன் 
வாழ்ந்த தலைநகரம் போலவே மற்ற எல்லா இடங்களும் இருந்தன . 
திலீபன் அரசாட்சி அவ்வளவு திறமையுடன் நடத்தப்பட்டு வந்தது . 
இத்துடன் அரசாட்சியை வர்ணிக்கிற ப்ரகரணம் முடிகின்றது . 30 


ற 


31 . तस्य दाक्षिण्यरूढेन नाम्ना मगधवंशजा । 
पत्नी सुदक्षिणेत्यासीदध्वरस्येव दक्षिणा ।। 

सुदक्षिणेति = ஸுதக்ஷிணை என்கிற 
Tifany = தாக்ஷிண்யத்தால் 

- பத்னி 
= ப்ரஸித்தமான 

T = யஜ்ஞத்திற்கு 
FIFT = பெயருடன் 

Tirs = தக்ஷிணைபோல் 
கான்கள் = மகத்தேசத்து ( அரச ) a = இருந்தாள் . 

குலத்தி லுண்டான 

மனிதர்களுக்கு இடும் பெயர் அனேகமாய் அர்த்தமில்லாமலே 
இருக்கும் . குருடனுக்கு புண்டரீகாக்ஷன் என்றும் , தரித்ரனுக்கு 
ஸ்ரீனிவாஸன் என்றும் பெயர் உண்டு . இப்படியல்ல திலீப் 
னுடைய பத்னிக்கு உள்ள ஸுதக்ஷிணை என்ற பெயர் . இச்சொல் 
லின் பொருள் மிகுந்த தாக்ஷிண்யமுள்ளவர் என்பது . தாக்ஷிண்ய 
மாவது பிறர் கருத்துப்படி நடத்தல் . பிறர் மனம் கோணாமல் 
இருக்கவேண்டு மென்ற நோக்கத்துடன் நடந்துகொள்வது . இப் 
பொருள் அப்படியே அமைந்திருந்தது ஸுதக்ஷிணையி னிடத்தில் . 
யார் யார் எப்படி எப்படி விரும்புவரோ அப்படியே அவள் நடப் 
பாள் . பிறர் மனம் நோவ ஸஹிக்கமாட்டாள் . இதனால் ஸுத 
க்ஷிணை என்ற பெயர் இவளுக்கு மிகவும் பொருந்தியது என்று 
உலகம் முழுவதும் புகழ்ந்தது . இப்படித் தனது பொருளான 
தாக்ஷிண்யத்தால் ப்ரஸித்தமாயிற்று இப்பெயர் . 


யஜ்ஞத்தில் மிக ப்ரதானமானது தக்ஷிணை . இதனால் யஜ்ஞம் 
நிறைவேறும் . யஜ்ஞமாகிற கந்தர்வனுக்கு தக்ஷிணையே அப்ஸரஸ் 
( காதலி ) என்கிறது வேதம் . இந்த வைதிக உபமானத்தால் இவ் 


முதல் ஸர்க்கம் 


45 


- 


-- 


வரசதம்பதிகளிடத்தில் மிகுந்த கௌரவம் கருதப்பட்டது . 
எர : HT ‘ ஸக்தானத்திற் காகவே விவாஹம் செய்து கொண்ட 
என்று கீழ்ச் சொன்னபடி ஸந்தானத்தைப் பற்றிய புது ப்ரகரணம் 
இங்கு ஆரம்ப மாகின்றது . 

(31 ) 
32 , 

कलववन्तमात्मानमवरोधे महत्यपि । 

तया मेने मनस्विन्या लक्ष्म्या च वसुधाधिपः ।। 
பெ : = அரசன் (திலீபன் ) Tq [ = அந்த ஸுதக்ஷிணையினாலும் 
கார் = அந்தப்புரம் 

& e = q [ 7 = ராஜ்ய லக்ஷ்மியினாலும் 
= பெரிதாய் இருந்தபோதி ( மாத்திரம்) 
லும் ( பல பலபெண்டாட்டி SIT = தன்னை 

கள் இருந்தபோதிலும் ) கர் = களத்ர முள்ளவனாக 
Trfazl = ( கம்பீரமரன , நல்ல ,) aa = எண்ணினான் . 

மனத்தை உடைய 

திலீபமஹாராஜனுக்குப் பல பத்னிகள் இருந்தனர் . அவர் 
களுக்குள் மிகவும் உயர்ந்த உத்தமமான ஸ்வபாவமுள்ளவள் 
ஸுதக்ஷிணை , ஆகையால் இவளிடத்திலேயே அரசனுக்கு மிகுந்த 
ப்ரீதி , ராஜ்ய ஸம்பத்தை எவ்வளவு ப்ரதானமாக நினைத்தானோ 
அவ்வளவு ப்ரதானமாக இவளையும் அவன் நினைத்தான் . (32) 
33 . तस्यामात्मानुरूपायामात्मजन्मसमुत्सुकः । 

विलम्बितफलैः कालं स निनाय मनोरथैः ।। 
E : = அவன் 

Faf : தாமதித்த பயனை 
IIME = தனக்குத் தகுந்தவ யுடைய ( நிறை வேறுவதில் 

தாமதமுள்ள ; 
T = அந்த ஸுதக்ஷிணையினிடத் வேறாத ) 
தில் 

मनोरथैः: = எண்ணங்களோடு 
CIETNAU : = புத்ரன் உண் க = காலத்தை 

மென்ற அவா IT = கழித்தான் . 
உள்ளவனாய் 

தனக்குப் பிறகு ராஜ்ய பரிபாலனம் செய்தற்குத் தகுந்த 
ஸந்தானம் உண்டாக வேணுமென்று அவன் ஆசைப்பட்டான் . 
உண்டாகும். அவ்வித ஸந்தானம் தக்ஷிணையினிடத்தில் உண்டாக 
வேண்டுமென்பது அவனது ஆசை . ஏனெனில் எல்லாவிதத்திலும் 


- 


ளான 


நிறை 


வேணு 





46 

ரகுவம்சம் 
தனக்கேற்றவள் ஸுதக்ஷிணை ஒருத்தியே என்று அவன் கருதினான் . 
குலம் சீலம் ரூபம் எல்லாம் மற்ற பத்னிகளுக்கும் உள்ளதாயினும் 
அவன்மனத்திற்கு மிகவும் பிடித்தவள் ஸுதக்ஷிணையே . உண்டா 
கும் ஸந்தானம் தாயின் குணங்களைக் கொள்ளும் . தாய் கம்பீரமான 
மனப்பான்மை உள்ளவளாயின் பிள்ளையும் அப்படியே யிருக்கும் . 
தாழ்ந்த மனப்பான்மை உள்ள வளாயின் அப்படியே யிருக்கும் . 
அகண்ட பூமண்டலத்தை ஆளுதற்குரிய மகப்பேற்றை திலீபன் 
விரும்பினான் . அவ்வித மகனைப் பெறும்படியாய் மஹா கம்பீரமான 
மனப்பான்மை வாய்ந்தவள் ஸுதக்ஷிணையைத் தவிர மற்றொருத்தி 
அவனது அந்தப்புரத்தில் இருக்கவில்லை. 

ஸந்தானத்தை விரும்பிய திலீபன் உண்டாகும் குழந்தை 
அழகாகவும் புத்திசாலியாகவும் ராஜ்ய பாரத்துக் கேற்ற திறமை 
வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் . அந்தந்த காலத்தில் ஜாதகர்மம் 
முதலிய ஸம்ஸ்காரங்களை அதற்கு நாம் செய்ய வேண்டும் . 
கெட்டிக்காரர்களான உபாத்தியாயர்களைக் கொண்டு வித்யாப்பி 
யாசம் , குதிரை யேற்றம் , யானை யேற்றம் எல்லாம் கற்பிக்க 
வேண்டும் . அவனை ஸிம்மாஸனத்தில் வீற்றிருக்கச் செய்துவிட்டு 
நாம் அரண்யத்திற்குப் போய் யோக மார்க்கத்தால் பரம்பொருளைக் 
கண்டு வீடுபெற வேண்டும் என்றிப்படி பல எண்ணங்கள் உள் 
ளவனாயிருந்தான் . ஆனால் இவை நிறை வேறவில்லை . புத்திரன் 
உண்டாகாமலே வெகு காலம் கழிந்தது . 

(33 ) 
34 . सन्तानार्थाय विधये स्वभुजादवतारिता । 

तेन धूर्जगतो गुर्वी सचिवेषु निचिक्षिपे । 
= அந்தத் திலீபனால் 

fal = இறக்கப்பட்ட 
TIII = ஸந்தானத்தை = பெரிய ( கனமான ) 

உண்டாக்கக் கூடிய உபா எ : T : = உலகத்தின் பாரம் 

யத்தை அநுஷ்டிப்பதற்காக € frag == மந்திரிகளிடத்தில் 
TIT = தனது புஜத்திலிருந்து Flag = வைக்கப்பட்டது . 

வெகு காலம் சென்ற பிறகும் ஸந்தானம் உண்டாகவில்லை . 
* இனி தாமதிப்பது தகாது . உடனே புத்ரன் உண்டாகும்படியான 
காரியம் எதாவது செய்து ஆக வேண்டும் என்று தீர்மானித் 
தான் . அதற்காக ராஜ்ய பாரத்தை மந்திரிகளிடத்தில் ஒப்புவித் 


- 


முதல் ஸர்க்கம் 


47 


தான் . மந்திரிகளில் ஒவ்வொருவரும் • இது பெரும் பாரம் . இப் 
பொறுப்பை ஏற்க என்னால் முடியாது என்னால் முடியாது என்று 
மிகுந்த பயத்தோடு மறுதளித்தார் . பிறகு அரசன் இல்லாத போது 
அரசாங்கத்தை நடத்த யாராவது அதிகாரத்தை வஹித்தே ஆக 
வேண்டுமே என்று யோசித்துப் பார்த்து தனித்தனியே முடியா 
தாகிலும் எல்லோருமாகச் சேர்ந்து இப்பெரும் பாரத்தை வஹிப் 
போம் என்று தீர்மானம் செய்து ஒப்புக் கொண்டார்கள் ; என் 
பது ர F என்றதன் கருத்து . 

( 34 ) 


35 . 


Ters fraai raai g € SITTI | 
तौ दम्पती वसिष्ठस्य गुरोर्जग्मतुराश्रमम् ।। 


TN = பிறகு 

uெ rai = உலக கர்த்தாவான பரம் 

பொருளை 
THIS4q | = தங்களுக்குப்புத்திரன் 
உண்டாக வேண்டுமென்ற 

ன் = வழிபட்டு (பூசித்து ) 

vi: = ( குல ) குருவான 
விருப்பத்தினால் 

afalsa = வஸிஷ்டமுனிவருடைய 
Ni = அந்த ஸதிபதிகள் 

TH = ஆச்ரமத்திற்கு 
Fai = பரிசுத்தர்களாய் 

THg : = போனார்கள் . 


குலகுருவான வஸிஷ்ட முனிவரிடத்தில் சென்று தனது 
குறையை அறிவித்து அவர் உபதேசிக்கும் கார்யத்தைச் செய்வ 
தாகத் திலீபன் தீர்மானித்தான் : அதனால் ராஜ்யபாரத்தை மந்திரிக 
ளிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஸுதக்ஷிணையோடு ஸ்நானம் பண்ணி 
பரிசுத்தனாய் குலதைவத்திற்குப் பூசை செய்து வணங்கி அதன் 
உத்தரவு பெற்று வஸிஷ்டரின் ஆசிரமத்திற்குப் போனான் . (35 ) 


36 . 


स्निग्धगम्भीरनिर्घोषमेकं स्यन्दनमास्थितौ । 
प्रावृषेण्यं पयोवाहं विद्युदैरावताविव ।। 


fr = இனிய 

F = சப்தத்தை உடைய 
TERIK = கம்பீரமான ( பெரிய ; 5 = ஒரே 

வெகு தூரத்தில் கேட்கக் TFT = தேரை( ரில் ) 
கூடிய ) 

SISCULE = மழைக் காலத்திலுண் 


பான 


T 


என்ற 


48 

ரகுவம்சம் 
arterse = மேகத்தை ( தில் ) 

आस्थिती 

கொண்டவர்க 
fe= மின்னலும் ஐரா ளாய் ( போனார்கள் என்று 

வதம் என்கிற தேவலோ முன் ச்லோகத்தோடு அன் 
கத்து யானையும் போல் 

வயம் .) 
சிறந்த வேலைப்பாடுள்ளது திலீபன் ரதம் . இவ்வளவு இனிமை 
யாயும் கம்பீரமாயுமுள்ள த்வனி மற்றொரு ரதம் போகும்போது 
இராது . அரசாங்க முறையில் திலீபன் எங்காவது சென்றால் அப் 
போது காவலாளர் பலர் கூட விருப்பாராதலின் பட்ட மஹிஷிகள் 
ஒரே ரதத்தில் அவனோடு கூட இருக்க வியலாது . அவ்விதத் தடை 
இப்போது இல்லை . ஆகவே தம்பதிகள் இருவரும் ஒரே ரதத்தில் 
ஏறிச் சென்றனர் . 

சப்திக்கும் ரதத்திற்கு சப்திக்கும் மேகமே உபமானமாதலின் 
சப்திக்கும் நிலை தோற்ற ‘ மழைக் காலத்திலுண்டான 
விசேஷணம் கொடுக்கப்பட்டது . 

திலீபனுக்கு உபமானம் ஐராவதம் . உருவம் பெரியது, வலிது , 
உடையினால் வெண்மை பெற்றது என்றவிக் காரணங்களால் .. 
மேகத்தின் மேலிருக்கும் மேகத்திற்கு ஐராவதம் என்று பெயர் 
என்று சில உரையாசிரியர்கள் கூறுவர் . ஸு துணைக்கு உப 
மானம் மின்னல் . உருவம் மெலிந்து பொற்கொடி போன்றிருத் 
தலின் . 

(36 ) 
37 . मा भूदाश्रमपीडेति परिमेयपुरस्सरौ । 

अनुभावविशेषात्तु सेनापरिवृताविव ॥ 
சTISTEIST = ஆச்ரமத்திற்கு உபத்ர | fFITS = சிறப்பி னாலோ வென் 
FE = வேண்டாம் வம் 

றால் 
f = என்று ( கருதி ) 

THI = ஸேனையினால் 
Tftergret =சில வேலைக்கரரர் (fgiftsq = சூழப்பட்ட வர்கள் 

களையே டயவர்களாய் போன்றவர்களாய்( போனா 
TI = மஹிமையின் ( தேகாளி 

ர்கள் . ) 
யின் ) 

பலர் கூட வந்தால் அத்தனை பேர்களுக்கும் இடம் ஆஹாரம் 
முதலிய ஸகல ஸௌகர்யங்களையும் ஆச்ரமத்தில் ஏற்படுத்த 
வேண்டியிருக்கும் . இதனால் ஆச்ரமத்திற்கு உபத்ரவமே . 
வேண்டியதில்லை என்று இவர்கள் கருதினார்கள் , 


உடை 


முதல் ஸர்க்கம் 


49 


உடைய 


STEET என்ற சொல் முன்னே போகிறவர் என்ற பொரு 
ளுடையது . ஆகிலும் இங்கு ஸேவகர் என்ற பொதுவான பொரு 
ளில் கொள்ளப்படும் . சில ஸேவகர்களே அவர்களுடன் சென்றார் 
கள் . பல பேர்கள் கூடப் போகாத காரணத்தால் அவர்களுடைய 
மேன்மைக்குக் குறைவு சிறிதுமில்லை என்று கருத்து . (37 ) 
38 . सेव्यमानौ शुखस्पशैंः सालनिर्यासगन्धिभिः । 

पुष्परेणूकिरैर्वातैराधूतवनराजिभिः ॥ 
gg = ஸுகத்தைத் தருகிற ( அது | SrgT = அசைக்கப்பட்ட 
கூலமான ) 

वन காடுகளின் 
F : = ஸ்பர்சத்தை உடைய , 

Tifafs : = வரிசைகளை 
FIS = ஸாலவ்ருக்ஷங்களின் 

( பல காடுகளின் மரங்களை 
Fai = பெருக்கின் (பிசினுடைய ) எல்லாம் ஆட்டி அசைத் 
गन्धिभिः வாசனை நிறைந்த , 

துக் கொண்டு வருகிற ) 
gq = புஷ்பங்களின் 

ர் : 

: = காற்றுக்களால் 
y = தூள்களை 

IF = உபசரிக்கப் பட்டவர்க 
fk ; = அள்ளி வீசுகின்ற , 

ளாய் (போனார்கள் .) 
அயோத்தியா பட்டணத்தைத் தாண்டிச் சென்றார்கள் . வழி 
யில் அடர்ந்த காடுகள் இருந்தன. அவற்றிலிருந்து வருங்காற்று 
இவர்களுக்கு மிகுந்த இன்பத்தை விளைவித்தது . மெதுவாக வீசி 
ஜில்லென்று மேலே பட்டவுடன் அநுகூலமாக இருந்தது . 
வ்ருக்ஷங்களின் பால் பெருக்கின் வாசனை ரம்யமாக இருந்தது . 
புஷ்பத் துளிகள் மேலே விழுந்தன . இவ்விசேஷங்கள் எல்லாம் 
காற்றுக்கு காடுகளில் உள்ள மரங்களை ஆட்டி அசைத்துக்கொண்டு 
வருவதால் ஏற்பட்டன . 

காற்று இவர்களை வரவேற்று அர்க்யபாத்யாதிகள் கொடுத்து 
தூபங் காட்டி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தது போலும் . இங்கு 
ஸ்பர்சமே ப்ரதானம் . 

(38 ) 
39 . मनोभिरामाः शृण्वन्तौ रथनेमिस्वनोन्मुखैः । 

षड्जसंवादिनीः केका द्विधा भिन्नाः शिखण्डिभिः ॥ 
k = ரதத்தின் 

வட்டைக 

* = சப்தங்களாலே ( சப்தங் 
ளுடைய 

களைக் கேட்டு ) 
7 


ஸால 


போன்ற , 


50 

ரகுவம்சம் 
T : = முகங்களைத் தூக்கிக் எர dft : = ஷட்ஜஸ்வரம் 

கொண்டிருக்கிற 
irafgft : = மயில்களால் FORTHI : = மனத்திற்கு இனிய 
fgs [ = இரண்டு விதமாக அது : = ( மயில்களின் ) சப்தங்களை 
fra : = பேதிக்கப்பட்ட ( வேறு IT = கேட்பவர்களாய் ( கேட் 
படுத்தப்பட்ட ), 

டுக் கொண்டு ) (போனார் 

கள் . ) 
மேகங்களைக் கண்டால் மயில்களுக்கு மிகுந்த உத்ஸாஹம் . 
திலீபனுடைய ரதத்தின் சப்தத்தைக் கேட்டக் காட்டு மயில்கள் 
அது மேககர்ஜனையே என்றெண்ணி தலை தூக்கி சப்தித்தன . இங்கு 
இப்படி வர்ணிக்கப் போவதைக் கருதியே fTTUTERFify என்ற 
விசேஷணம் முன் ச்லோகத்தில் கொடுக்கப்பட்டது . 

ஷட்ஜஸ்வரம் சுத்தம் விக்ருதம் என்றும் ச்யுதம் அச்யுதம் என் 
றும் இரண்டு விதம் . அதற்குச் சமானமான மயில் தொனியும் 
அப்படியே இரண்டுவித மென்று சிலர் . ஆண் மயில்களின் தொனி 
ஒரு விதம் , பெண் மயில்களின் தொனி ஒரு விதம் ; ஆக இரண்டு 
விதம் . அல்லது புதிதாக மனிதர்களைப் பார்த்து ஆச்சரியத்தினால் 
ஒருவிதத் தொனி , பயத்தினால் ஒருவிதத் தொனி என்றிரண்டுவித 
மென்று சிலர் . முன் ஸ்பர்சேந்திரிய ஸுகம் கூறப்பட்டது . 
இங்கு ச்ரவணேந்திரிய ( செவி) ஸுகம் . 

(39 ) 
40 . परस्पृराक्षिसादृश्यमदूरोज्झितवर्त्मसु । 

मृगद्वन्द्वेषु पश्यन्तौ स्यन्दनाबद्धदृष्टिषु ।। 
TT = அதிக தூரமில்லாமல் 

Tfs = பார்வையை உடைய , 
S = விடப்பட்ட 

ரா s = மான் இணைகளில் 
கன் - வழியையுடைய ( வழியை TET = ஒருவர்க்கொருவருடைய 

விட்டு வெகு தூரம் போகா | erfa = கண்களுடைய 

மல் விலகி நின்ற), FIEW = ஒப்புமையை 
TR = தேரிலேயே 

Trai = பார்த்துக் கொண்டு 
आबद्ध வைக்கப்பட்ட 

(போனார்கள் .) 
ராஜ தம்பதிகள் வெகு சாந்தர்களான தால் மான்களுக்கு 
மனத்தில் அச்சம் ஒன்றும் உண்டாகவில்லை . ஆகவே அவைகள் 
விரைந்து ஓடி மறையாமல் வழியை மாத்திரம் விட்டு விலகி நின் 
றன . தேரும் குதிரைகளும் புதிய தோற்றங்களாகையால் அவை 
களையே பார்த்துக் கொண்டிருந்தன . இப்படி இவைகள் இமைக் 


முதல் வர்க்கம் 


51 


காது கண்களைக் காட்டிக் கொண்டு நின்றதால் ராஜ தம்பதிகளுக்கு 
அக்கண்களை நன்றாய்ப் பார்க்க வசதி உண்டாயிற்று . ஸுதக்ஷிணை 
தன் பதியின் கண்களையும் ஆண்மான் கண்களையும் பார்த்து எவ் 
வளவு ஒத்திருக்கின்றன என்று வியந்தாள் . திலீபன் தன் பத்தியின் 
கண்களையும் பெண்மான் கண்களையும் பார்த்து அவ்விதமே வியந் 
தான் . இப்படி இவர்களுக்கு நேத்ராநந்தமும் கிடைத்தது . 
துடன் அரண்ய மார்க்கம் முடிந்துவிட்டது . 

( 40 ) 
41 . श्रेणीबन्धाद्वितन्वद्भिरस्तम्मा तोरणस्रजम् । 

सारसैः कलनिर्बादैः क्वचिदुन्नमिताननौ ।। 
அர் = வரிசையை 

TITE : = ஸாரஸபக்ஷிகளால் 
FEIT = அமைப்பதாலே (ஒரே s = சில இடங்களிலே 

வரிசையாய் இருப்பதாலே ) | Safari = நிமிர்த்திய முகத்தை 
சகா - கம்பமில்லாத 

உடையவர்களாய் (முகத் 
ETA = தோரணமாலையை 

தை மேல் பக்கமாகத் திருப் 
वितन्वद्भिः 

= உண்டாக்குகிற (உண் பிப் பார்த்தவர்களாய் ) 
டாக்குவன போன்ற ) , 

( போனார்கள் .) 
saf : = இனிய சப்தமுள்ள , 

ஸாரஸ பக்ஷிகள் வரிசையாய் திலீபன் தேருக்கு நேராக ஆகா 
சத்தில் பறந்தன . அவை அப்போது கம்பமில்லாமலே கட்டிய 
தோரணம் போல் இருந்தன . அவைகள் செய்யும் இனிய சப்தம் 
காதில் பட்டவுடனே இருவரும் நிமிர்ந்து பார்வையை மேலே 
செலுத்தி பக்ஷிகளின் அழகான வரிசையைப் பார்த்துக் களித்தனர் . 
இங்கும் நேத்ரானந்தமே கருதப்பட்டது . பூமியிலுள்ள வஸ்துக் 
களும் திசைகளிலுள்ள வஸ்துக்களும் மாத்திரமேயன்றி ஆகாசத்தி 
லுள்ளவைகளும் இவர்களை மகிழ்வித்தன என்பது இங்கே வ்யங் 
க்யம் . 

( 41 ) 
42 . 

पवनस्यानुकूलत्वात् प्रार्थनासिद्धिशंसिनः । 

रजोमिस्तुरगोत्कीर्णैरस्पृष्टाल कवेष्टनौ ।। 
அ = விருப்பத்தின் 

அரக 4 = அனுகூலத் தன்மை 
firls = பூர்த்தியை ( கைகூடுதலை ) யால் (எதிர் முகமாக வீசா 
of : = சொல்லுகிற காட்டுகிற து போகும் திக்கைக் 
IFFET = காற்றின் 

குறித்தே காற்று வீசிய 


தால் ) 


உடை 


பட்டது . 


43 . 


52 

ரகுவம்சம் 
சரகள் : - குதிரைகளால் கிளப் ச = முன் நெற்றி மயிர்களை 
பப்பட்ட 

யும் தலைப்பாகையையும் 
aft : = புழுதிகளால் 

டையவர்களாய் ( போனார் 
அ = தீண்டப்படாத 

கள் .) 
ஸு தக்ஷிணையின் நெற்றியில் தொங்கும் முன் மயிர்களிலாவது 
திலீபனின் தலைப்பாகையிலாவது தூசி படியவேயில்லை . காற்று 
பின் பக்கத்திலிருந்து முன் பக்கமாக வீசியதால் . இப்படி வீசும் 
காற்றுக்கு அனுகூலவாதம் என்று பெயர் . உத்தேசித்த கார்யம் 
நிறைவேறு மென்பதைக் காட்டும் சுப சகுனம் இது . 

கீழ் இரண்டு ச்லோகங்களிலும் அழகிய வஸ்துக்களைக் கண் 
ணால் கண்டு களித்தனர் ராஜ தம்பதிகள் என்று கூறப்பட்டது . 
குதிரைகள் வேகமாக ஓடும்போது தூசி கிளம்பி 

கண்ணைத் 
திறக்க வொட்டாதாகையால் இந்த வர்ணனம் சேராதென்ற 
சங்கைக்குப் பரிஹாரம் இங்கு வெகு அழகாகக் குறிக்கப் 

( 42 ) 
सरसीष्वरविन्दानां वीचिविक्षोभशीतलम् । 

आमोदमुपजिबन्ती स्वनिश्वासानुकारिणम् ।। 
Traig = தடாகங்களில் 

காற்றின் மணம் போன் 
f = அலைகளினால் உண்டான றிருந்த ) 
fset = = கலக்கத்தால் 

artf - Tri SIRITY = தாமரைப் பூக் 
விது = குளிர்ந்து 

களின் மணத்தை 
EFAITIgarlt E = தமது மூச்சுக் firl = முகரு கின் ற 

வர்க 
காற்று போன்ற ( மூச்சுச் ளாய் ( போனார்கள் ) 

உயர்ந்த ஸ்திரீ புருஷர்களின் மூச்சு நல்ல மண முள்ளதாக 
விருக்கு மென்று சாஸ்திரம் கூறுகின்றது .. 

இதனால் மூக்குக்கும் திருப்தி கூறப்பட்டது . ஜ்ஞானேந் 
தரியம் ஐந்து - கண் , காது , மூக்கு , நாக்கு , பரிசம் என்று . அவற் 
றுள் நாக்கை விட்டு மற்றவைகளுக்கெல்லாம் வழியில் தானாக 
உண்டான திருப்தி சொல்லப்பட்டது . இவர்கள் ஸ்நானஞ் 
செய்து தெய்வத்தை வணங்கிப் பழம் பால் புசித்தோ அதுவும் 
இல்லாமலோ விரதம் பூண்டு குருவின் ஆச்ரமத்திற்குச் செல்கின் 
றார்களாதலின் வழியில் ஒன்றும் புசியார்கள் . ஆகவே நாக்கின் 
பம் கூறாது விடப்பட்டது. 

( 33 ) 


முதல் ஸர்க்கம் 


53 


யாளாக டைய 


44 . प्रामेष्वात्मविसृष्टेषु यूपचिह्नेषु यज्वनाम् । 

अमोघाः प्रतिगृह्णन्तावानुपदमाशिषः ।। 
SIE = தன்னால் 

அ s : = வீண் போகாத 
fury = தானம் செய்யப்பட்ட , சாரா : = ஆசீர்வாதங்களை 
I = யூபஸ்தம்பங்களை அடை | rafg4 = அர்க்யத்திற்குப் 

பிறகு 
அ = கிராமங்களில் 

afisgai = பெற்றுக் கொண்டு 
TFGHIT = விதிப்பு காரம் யஜ்ஞம் 

( போனார்கள்) . 
செய்யும்வர்களுடைய 

யஜ்ஞங்களில் பசுவைக் கட்டுவதற்காக நடும் கம்பம் யூபம் . 
திலீபன் போகும் வழிக்கு ஸமீபத்தில் பல ச்ரோத்திரிய க்ராமங் 
கள் இருந்தன . அவற்றில் வஸிக்கும் பெரியோர்கள் அடிக்கடி 
யஜ்ஞம் செய்வார்களாதலின் ஆங்காங்கு யஜ்ஞ சாலைகளில் நட்ட 
யூப ஸ்தம்பங்கள் அப்படியே நின்றன . அவற்றைக் கண்டதும் 
ரதத்திலிருந்து இறங்கி பெரியோர்களை வணங்குவதற்காக க்ராமங் 
களுக்குள் சென்றான் அரசன் . திலீபன் வருவதை யறிந்த வேள் 
வியர்கள் அர்க்யத்துடன் வந்து அவனை வரவேற்று உபசரித்து 
நல்ல புத்திரனைப் பெற வேண்டுமென்று ஆசீர்வதித்தனர் . இவர்க 
ளுடைய ஆசீர்வாதம் வீண் போகா தென்ற நம்பிக்கையுடன் இவ் 
வாசீர்வாதத்தைப் பெற்றுக் கொண்டனர் ராஜ தம்பதிகள் . 


45 . हैयङ्गवीनमादाय घोषवृद्धानुपस्थितान् । 

नामधेयानि पृच्छन्तौ वन्यानां मार्गशाखिनाम् ।। 
கா = புத்துருக்கு நெய்யை சாளகா = வழி (யின் இரண்டு 
आदाय = எடுத்துக்கொண்டு 

பக்கங்களிலுமுள்ள ) மரங் 
If = வந்த 

களின் 
I = இடைச்சேரிப் பெரி IT = பெயர்களை 
யோர்களை 

ஏ ai = கேட்டுக் கொண்டு 
FIE = காட்டில் உண்டான ( போனார்கள்) . 


அரசனை வெறுங் கையுடன் பார்க்கக் கூடாதென்று தங்க 
ளுக்கு ஸுலபமாய்க் கிடைப்பதான நெய்யை எடுத்துக் கொண்டு 
வழியில் போய் நின்றார்கள் விருத்தர்களான இடையர்கள் . நகரத் 


ை 


64 

ரகுவம்சம் 
தில் காணக்கிடையாது புதிதாய்க் காணப்பட்ட மரங்களின் பெயர் 
களைத் தெரிந்து கொள்வதற்கு இவர்களை உபயோகப்படுத்திக் 
கொண்டான் அரசன் . இவ்விதமாக அவர்களுடன் ஸம்பாஷணம் 
செய்து அவர்களை அரசன் கௌரவித்தான் . வேள்வி செய்யும் 
பெரியோர்களை வணங்குவதற்காக அரசன் தேரிலிருந்து இறங்கி 
அவர்களிருக்குமிடத்திற்குச் சென்றான் . இடைச் சேரிப் பெரி 
யோர்கள் அரசன் செல்லும் வழியிலேயே வந்து காத்திருக்க அர 
சன் தேரை நிறுத்தி அதிலிருந்தபடியே அவர்களுடன் பேசி அவர் 
களைக் கௌரவித்து அனுப்பினான் . உலகம் தீங்கொன்று மிராமல் 
க்ஷேமமாய் வாழ்வதற்கு அடிப்படையான காரணம் இரண்டு . 
அவையாவன வேள்வி செய்வதையே முக்யத்தொழிலாகக் 
கொண்ட அந்தணர்களும் ; வேள்விக்குரிய நெய் தயிர் பால் இவற் 
றைத் தரும் பசுக்களும் . இதனாலேயே : HTS துக : 
Ta : gfar rg என்கிறது . இவ்விரண்டின் க்ஷேமத்தையும் பிர 
தானமாகக் கவனித்தான் அரசன் என்று கருத்து . 

இப்படிப் பத்து ச்லோகங்கள் ஸதக்ஷிணையும் திலீபனும் ரத 
மேறிப் புறப்பட்டு வழியில் செய்ததைச் சொல்லுமவையாய் 35 
வது ச்லோகத்தோடு ஒரே வாக்யமாய் அந்வயித்து முடிகின்றன . 
46 . काऽप्यभिख्या तयोरासीद्रजतोः शुद्धवेषयोः । 

हिमनिर्मुक्तयोोंगे चित्राचन्द्रमसोरिव ॥ 
ஏ € 3741 : = பரிசுத்தமான தோற் திரம் சந்திரன் இவ்விரண் 

றத்தை உடையவர்களாக டுக்கும் போல் 
M : = போகின்ற 

ஆர் = சேர்க்கையில் 
TE : = அவ்வரச தம்பதிகளுக்கு க si = ஒரு ( வாக்குக்கு நிலமல் 
हिमनिर्मुकयोः = பனியிலிருந்து நீங் 

லாத ) 

afg = சோபை ( அழகு ) 
SETTRIf = சித்திரை நக்ஷத் ன = உண்டாயிற்று . 

மற்ற காலங்களில் அரசாங்க முறைக்குத் தக்கபடி ஆடைக 
ளாலும் ஆபரணங்களாலும் மறைக்கப்பட்டு உருவம் செவ்வனே 
தோற்றாது . இப்போது அப்படியில்லாமல் ஸாதாரண உடை தரித் 
திருந்தமையால் இயற்கையாயுள்ள சாந்தமான தேஜஸ்ஸு ஜ்வலித் 
தது . அத்துடன் மற்ற காலங்களில் காணக் கிடையாதது எத 


முதல் ஸர்க்கம் 


55 


- 


க்ஷிணையின் சேர்க்கை . இவ்விருவர்களையும் பார்த்த ச்ரோத்ரியர் 
களும் மற்ற ஜனங்களும் “ என்ன தேஜஸ்ஸு , என்ன பளபளப்பு , 
என்ன கவர்ச்சி , ஒருவர்க் கொருவர் எவ்வளவுதான் ஏற்றிருக்கி 
றார்கள் என்று ஆச்சரியப் பட்டனர் என்று கருத்து . ( 46 ) 
47 . तत्तद् भूमिपतिः पत्न्य दर्शयन् प्रियदर्शनः । 

अपि लङ्घितमध्वान बुबुधे न बुधोपमः ।। 
Tel : = தேவன் போன்று | fx = காண்பித்துக்கொண்டு 
frussia : = இனிய தோற்றமுள்ள rasi = வழி 
भूमिपतिः அரசன் 

க = கடக்கப் பட்டிருந்தும் 
= பத்னிக்கு 

( அதை ) 
HERE = அந்தந்த வஸ்துவை T TH = அறிய வில்லை . 

அரசன் பத்தினியினிடத்தில் உள்ள மிகுந்த அன்பினால் அங் 
கங்கே காணும் வஸ்துக்களைக்காட்டி இது இன்னது இது இன் 
னது என்று சொல்லிக்கொண்டு வந்தான் . ஸுதக்ஷிணை தனது 
பதியைக் கௌரவிப்பதற்காக அவன் காட்டிய வஸ்துக்களைப் 
பார்த்தாள் , சொன்ன வார்த்தைகளைக் கேட்டாள் . ஆனால் அவள் 
உண்மையில் கண்டு களித்தது அரசன் அழகைத்தான் . v fa 
f : அவன் அந்தந்த வஸ்துக்களின் தர்சனம் பண்ணச் சொல்லு 
கிறான் . அவளுக்கு இவன் தர்சனமே இனியதா யிருக்கின்றது . 

இப்படிப் பத்னியை மகிழ்வித்தலில் அரசனும் , பதியின் 
அழகை அனுபவிப்பதில் ஸுதக்ஷிணையும் மிகுந்த கவனத்தைச் 
செலுத்தியிருந்த படியால் வழி சென்றதே தெரியவில்லை . வழி 
முடிந்தது என்பது இங்கே ப்ரதானமான பொருள் . 
48 . स दुष्प्रापयशाः प्रापदाश्रमं श्रान्तवाहनः । 

सायं संयमिनस्तस्य महर्षेर्महिषीसखः । 
SRIL = மற்றொருவருக்குக் கிட் II = ஸாயங்காலத்தில் 
டாத 

f : வ் வேளைக் 
TRII : = புகழ் படைத்த 

அனுஷ்டானங்களைச் செய் 
T : = அந்தத் திலீபன் 

து கொண்டிருந்த 
SIFTIST : = களைப்புற்ற குதிரை TT == முன் ( 35 -வது ச்லோகத் 
களை உடையவனாய் 

தில் ) குரு என்று சொல் 
ச OS : = பட்டமஹிஷியுடன் லப்பட்ட 


( 47 ) 


-- 


56 

ரகுவம்சம் 
T : = வ ஸிஷ்ட மஹர் ஷி J | SISR4 - ஆச்ரமத்தை 

HIT = அடைந்தான் . 


னுடைய 


பத்னியோடு வருவதால் இருட்டாவதற்கு முன் ஆச்ரமத்திற் 
குப் போய்ச் சேரவேண்டு மென்ற எண்ணத்துடன் ரதம் வெகு 
வேகமாகச் செலுத்தப்பட்டது . அதனால் குதிரைகள் களைப்புற் 
றன . 

அதை அரசன் ஸஹிக்கவில்லை. ஆச்ரமம் வந்து விட்டது ; 
இனி குதிரைகள் களைப்பாறலாம் என்று ஸந்தோஷித்தான் . 


உலகத்தில் அரசர்கள் விஷயாலோசனை செய்யவேண்டிய 
போது யாரோடு ஆலோசனை செய்ய வேண்டுமோ அவர்களைத் 
தமது அரண்மனைக்கு வரவழைப்பார்கள் . அல்லது மந்திரி முதலா 
னவர்களை அனுப்பிக் கேட்டு வரச்செய்வார்கள் . தாங்களே அவர் 
கள் இருக்குமிடத்திற்குப் போவது என்பது தோன்றாது . அதி 
லும் பட்டமஹிஷியை எல்லோரும் காணும் படி அழைத்துப் 
போவதை ஒருகாலும் இசையார்கள் . 


அவ்வா றன்றி அகண்ட பூமண்டலாதிபதியான திலீபன் 
தனது பத்னியோடு கடும் பிரயாணம் செய்து முனிவர் ஆச்ரமத் 
திற்கு வந்தான் . இத்தகைய குணம் மற்ற யாருக்கு உண்டு ? இத் 
தகைய குணமில்லாதவருக்கு இவனுடைய புகழ் . கிடைக்குமா ? 
ஒருநாளும் கிடைக்காது என்று கவி வியந்து கொண்டாடுகிறார் .. 
இப்படி அஹங்காரத்தை விட்டுத் திலீபமஹாராஜன் வந்து ஸேவிக் 
கக் கூடிய மாஹாத்ம்யம் வஸிஷ்டருக்கு முண்டு . இவர் மஹர்ஷி . 
காலந் தவறாது தர்மானுஷ்டானம் செய்து உலக க்ஷேமத்தை விளை 
விப்பவர் , என்றிவரையும் கொண்டாடுகிறார் கவி . 


ஸுதக்ஷிணை இப்போது தான் முதல் தடவையாக ஆச்ரமத் 
திற்கு வருகிறாள் . ஆகையால் இதுதான் ஆச்ரமம் , ஆச்ரமத்திற்கு 
நாம் வந்துவிட்டோம் என்பது அவளுக்குத் தெரியாது . அதனால் 
தம்பதிகள் ஆச்ரமத்தை அடைந்தார்கள் என்னாமல் அவளை விட்டு 
அவன் அடைந்தான் என்றது . 


( 48 ) 


49 . 


बनान्तरादुपावृत्तैः समित्कुशफलाहरैः । 
पूर्यमाणमदृश्यामिप्रत्युद्यातैस्तपस्विमिः ॥ 


கின்ற , 


முதல் ஸர்க்கம் 

57 
STIFIT = காட்டுக்குள்ளிருந்து அ = அக்னிகளாலே 
* : = திரும்பி 

Tger : = எதிர்கொண் டழை 
சாதன : = ஸமித் ( பலாசங் கப்பட்ட 

குச்சி ) தர்ப்பம் பழங்கள் | tafaft : = ரிஷிகளால் 
இவைகளைக் கொண்டு வரு ஏ eiros = நிரப்பப் படுகின்ற ( ஆச் 

ரமத்தை அடைந்தான் 
SIEST = கண்ணுக்குப் புலப்படாத என்று கீழ் சலோகத்தோடு 

அந்வயம் ) . 
காட்டுக்கு ஸமீபத்தில் அல்லது காட்டின் ஓரத்தில் ஆச்ரமம் . 
ரிஷிகள் காட்டிற்குள் போய் ஸமித்து முதலியவற்றைச் சேமித் 
துக் கொண்டு ஸாயங்காலம் ஆச்ரமத்திற்குத் திரும்பி வருவார்கள் . 
RTE “ வேறு காட்டிலிருந்து " என்பது உரையாசிரியர் கூறும் 
பொருள் , 

அக்னியை வளர்த்துத் தினந்தோறும் விதித்த காலத்தில் 
ஹோமம் செய்யும் முனிவர் வெளியில் செல்லும்போது அக்னியின் 
அனுமதி பெற்றுச் செல்வர் . அவர்கள் திரும்பி வரும்போது 
அக்னி பிறர் கண்ணுக்குப் புலப்படாத உருவத்தில் எதிர்கொண் 
டழைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது . அக்னி பகவானை 
ஆஹுதி முதலியவற்றால் பூசிக்கும் ரிஷிகளுக்கு அக்னியி னிடத் 
தில் எவ்வளவு அன்பும் ஆதரவும் உண்டோ அவ்வளவு அன்பும் ஆத 
ரவும் அக்நிக்குத் தன்னைப் பூசிக்கும் ரிஷிகளிடத்தில் உண்டு . ( 49 ) 
50 , आकीर्णमृषिपत्नीनामुटजद्वाररोधिभिः । 

अपत्यैरिव नीवारमागधेयोचितमगः ।। 
Fair = நீவார தான்யத்தின் 

nilai : = தடுக்கின்ற , 
IFE = பங்குக்கு (பங்கைப் = ரிஷிபத்னிகளுடைய 
பெறுவதற்கு ) 

ears = குழந்தைகள் போன்ற 
Sai : = தக்கவையாய் , 

கா : = மான் ( குட்டி ) களாலே 
S = பர்ணசாலையின் 

சாகன் = சூழப்பெற்ற ( ஆச்ர 
I = வாசல் வழியை 

மத்தை அடைந்தான் ) . 
ரிஷிபத்னிகள் ஆச்ரமத்திலிருந்து வெளியே சென்று நீவார 
தான்யத்தைச் சேகரித்துக்கொண்டு வருவார்கள் . வந்த வுடன் , 
வெளியே போய் மேய்ந் துவரச் சக்தியற்ற இளமான் குட்டிக 

8 


58 


ரகுவம்சம் 


61 . 


ததும் 


ளுக்குத் தாம் கொண்டுவந்த தான்யத்தில் சிறிது போடுவார்கள் . 
இதை அவை புஜிக்கும் . இவ்வழக்கத்தால் மான்குட்டிகள் ஸாயங் 
காலம் ரிஷிபத்னிகள் தான்யத்தோடு வந்ததைப் பார்த்த தத்க்ஷணம் 
துள்ளிக் குதித்து விரைந்தோடி அவர்கள் உள்ளேவரும் வழியைத் 
தடுத்துச் சுற்றிவந்து பெரும் பரபரப்புக் காட்டும் . 
வர்ணிக்கப்பட்டது . 

(50 ) 
सेकान्ते मुनिकन्यामिः तत्क्षणोज्झितवृक्षकम् । 

विश्वासाय विहङ्गानामालवालाम्बुपायिनाम् ॥ 
TISqIS = பாத்தியிலுள்ள கே = தண்ணீர்கொட்டி முடிந் 
அ S = தண்ணீரை 
qf74 = குடிக்கின்ற 

H : = ரிஷி பெண்களால் 
FERSIT = பக்ஷிகளுக்கு 

TRT = அதே க்ஷணத்தில் 
FRIETY = ( தீங்கு வராதென்ற ) கம் SITE = விடப்பட்ட 
பிக்கை உண்டாவதற்காக 757 = செடிகளை உடைய ( ஆச்ர 

மத்தை அடைந்தான் ). 
ஆச்ரமத்தில் செடி நட்டுப் பாத்தி கட்டி ஜலங்கொட்டி வளர்ப் 
பார்கள் . அப்பாத்திகளில் தேங்கும் ஜலத்தைப் பக்ஷிகள் பருகும் . 
மனிதர் பக்கத்தில் இருந்தால் பக்ஷிகள் பயப்படும் . ஜலங்கொட் 
டிக் கொஞ்சநேரம் போனால் ஜலம் பூமியில் சுவறிப்போய்ப் பக்ஷி 
கள் குடிப்பதற்கு இல்லாமற் போம் . ஆகவே ரிஷிபெண்கள் 
பாத்திகளில் ஜலத்தைக் கொட்டிவிட்டு அதே க்ஷணத்தில் அவ்வி 
டத்தை விட்டகன்றார்கள் , உடனே வந்து பக்ஷிகள் சங்கை யில் 
லாமல் தண்ணீர் குடிக்கட்டுமென்று கருதி . 

(51 ) 
52 . आतपात्ययसंक्षिप्तनीवारासु निषादिभिः । 

मृगैर्वर्तितरोमन्थमुटजाङ्गणभूमिषु ।। 
आतपायय வெய்யில் போனத :: = படுத்துக் கொண் 

டிருக்கிற 
affast = குவிக்கப்பட்ட T : = மான்களால் 
नीवारासु நீ வாரதான்யங்களை செய்யப்பட்ட 

IFAH = அசை போடு தலையு 
பர்ணசாலைகளின் 

டைய (மான்கள் அசை 
அ = கட்டுகளுடைய 

போடுகின்ற ; ஆச்ரமத்தை 
fs = ஸ்தலங்களில் ( தரைகளில் ) அடைந்தான் ), 


னால் 


உடைய 


उटज 


முதல் வர்க்கம் 


59 


இவை பெரிய மான்கள் . ரிஷிகளுடைய சிக்ஷையினால் விவே 
கம் பெற்றவை . ஆகவே அவ்விடத்தில் பக்கத்திலேயே தான்யக் 
குவியல்கள் இருந்தபோதிலும் கொஞ்சமும் தின்ன மாட்டா . 
அவற்றின் அருகிலேயே அசைபோட்டுக் கொண்டு படுத்திருக்கும் . 


53 . 


अभ्युत्थिताग्निपिशुनैरतिथीनाश्रमोन्मुखान् । 
पुनानं पवनोद्धतधूमैराहुतिगन्धिभिः ।। 


லிக்கின்ற 


aregFAT = ஹோமத்திற்காக |Tai : = காற்றினால் அலைக்கப் 
எடுத்து வைக்கப்பட்டு ஜ்வ 

பட்ட 
ஏர் . 

= புகைகளால் 
சர் = அக்னிகளை 

THINI = ஆச்ரமத்திற்கு வரு 
fas : = அறிவிக்கின்ற , 
சாரரா i4: = ஹோமம் செய் fastir = அதிதிகளை 

யப்பட்ட திரவியங்களின் | SEITH = பரிசுத்த மாக்குகின்ற 
மணமுள்ள, 

( ஆச்ரமத்தை அடைந்தான் ). 


கின்ற 


மூட்டி ஜ்வலிக்கச் செய்யும் போது புகை கிளம்பிக் காற்றினால் 
பரவுகின்றது . இது மந்திரத்துடன் வளர்த்த பரிசுத்தமான அக்கி 
யின் புகையானதால் இது தான் பட்டவுடன் எல்லாருக்கும் 
சுத்தியைச் செய்யும் . 


இப்படி ஐந்து ச்லோகங்களால் ஆச்ரமம் வர்ணிக்கப்பட்டது . 
ஆச்ரமம் கண்ணில் பட்டவுடனே திலீபன் கொஞ்ச தூரத்திலேயே 
ரதத்தை நிறுத்திவிட்டு ஆச்ரமத்தில் என்ன நடக்கிற தென்று பார்த் 
தான் . காடுகளிலிருந்து ஸமித்து முதலானவற்றை எடுத்துக் 
கொண்டு ரிஷிகள் உள்ளே புகுவது தெரிந்தது . பிறகு ஆச்ரமத் 
திற்குள் இருக்கும் பர்ணசாலைகளின் வாசற்படியில் தான்யத்திற் 
காக மான் குட்டிகள் ரிஷிபத்திகளை வளைத்துக் கொண்டிருப்பது 
தெரிந்தது . பிறகு பர்ணசாலைகளைச் சுற்றிப் பெண்கள் செடிக 
ளுக்கு ஜலம் கொட்டுவதும் தான்யக்குவியல்களும் அவற்றின் பக் 
கத்தில் மான்கள் படுத்துக் கொண்டிருப்பதும் தெரிந்தன . ஹோமம் 
முடியும் ஸமய மென்பதை உணர்ந்து இனி ஆச்ரமத்திற்குள் 
போகலா மென்று எண்ணினான் . 


(53 ) 


60 

ர்குவம்சம் 
54 .. 

अथ यन्तारमादिश्याधुर्यान् विश्रामयेति सः । 

तामवारोदयत्पनी रथादवततार च ।। 
ar = பிறகு 

Srifx7 = ஆக்ஞாபித்து 
T : = அந்தத் திலீபன் 

TIE = அந்த 
Tu = குதிரைகளை 

புஸ்பு = பத்தியை 
f %%% = அவிழ்த்துவிடு ( இளைப் | TTIT , - தேரிலிருந்து 
பரற்று ) 

SEITIggF = இறங்கச் செய்தான் . 
f = என்று 

SETHI = தானும் இறங்கினான் . 
THI = தேர்ப்பாகனை 

அடைந்தான் என்று முடித்து விட்டுப் பிறகு ஆச்ரமத்தில் 
நடந்தவற்றை வர்ணித்து இங்கே * பிறகு என்று ஆரம்பித்து 
ரதத்திலிருந்து இறங்கியதைக் கூறுவதால் திலீபன் ரதத்திலேயே 
கொஞ்ச காலம் இருந்து கவனித்து ரிஷிகளின் ஸாயங்காலாநுஷ் 
டானங்களுக்குச் சிறிதும் விரோதமில்லாமலிருக்க வேண்டு மென்று 
கருதி ஆச்ரமத்திற்குள் போகும் ஸமயத்தை எதிர் பார்த்தான் என் 
பது ஸ்பஷ்டமாய்த் தெரிகின்றது . 

அந்தப் பத்தியை : அதாவது புத்ரன் உண்டாக மஹர்ஷியின் 
அலுக்ரஹத்தைப் பெறுவதற்காகத் தான் மிகுந்த ஆதரவோடும் 
ப்ரீதியோடும் அழைத்துக் கொண்டு வத்த பத்நியை . இறங்கும் 
போது . தடுமாற்றம் ஏற்பட்டால் அபசகுனமாகும் . கார்யஸித் 
தியில் ஸம்சயம் எற்படலாம் . ஆகவே பலகைகள் , பீடங்கள் , 
வைத்து ஸ்த்ரீகளும் ஸுகமாய்த் தேரிலிருந்து கீழே இறங்கக் 
கூடிய ஏற்பாட்டைச் செய்து இங்கே காலை வைக்க வேண்டும் 
இதைக் கையால் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றிப்படி எல் 
லாம் சொல்லித் தானும் அவளைப் பிடித்து வெகு ஜாக்கிரதையாக 
இறங்கச் செய்தான் . 

SITTE என்றதற்குத்தகுந்தபடி அ®TIS ) என்றாவது STTTTTT 3 
என்றதற்குத் தக்கபடி ATTITT என்றாவது ப்ரயோகிப்பது உசிதம் . 
ஆயிலும் வெவ்வேறு தாதுவை எடுத்ததற்குக் காரணம் உண்டு . 

என்ற தாதுவுக்குக் குதித்தல் தாண்டுதல் என்று பொருள் . 
திலீபன் ரதத்திலிருந்து இறங்குவதற்கு விசேஷித்துப் படிக்கட்டு 
ஒன்றும் வேண்டியதில்லை . இங்கு ஒரு காலும் அங்கு ஒரு காலு 
மாக வைத்து இறங்கி விடுவான் . இவ்வித மன்று ஸுதக்ஷிணை 


9 


முதல் ஸர்க்கம் 


61 


னை 


( எனை 


இறங்குவது . வெகு வெகு மெள்ள அவள் இறங்குவாள் . ஆகவே 
இவள் விஷயத்தில் அந்த தாதுவை ப்ரயோகிப்பது உசிதமல்ல . 
செடி கொடிகள் முளைப்பதும் வளர்வதும் போல் கொஞ்சம் 
கொஞ்சமாக இருக்கும் இவள் இறங்குவது . இதைப்பற்ற 56 
தாது உபயோகப் படுத்தப்பட்டது . 

(64 ) 
55 . तस्मै सभ्याः सभार्याय गोप्ने गुप्ततमेन्द्रियाः । 

अर्हणामहते चक्रुर्मुनयो नयचक्षुषे ।। 
Fr : = சபைகளுக்குரிய ( பெரும் r = ( எல்லோருக்கும் ) ரக்ஷ க 

ஸபைகளில் நடந்து கொள் 
ளவேண்டிய முறையில் Tyga = சாஸ்திரங்களையே கண் 
தேர்ச்சி பெற்ற ); 

ணாக உடைய 
THE = = மிகவும் அடக்கப்பட்ட அ = உபசரிக்கத் தகுதியுள்ள 
TTI : = இந்திரியங்களை உடைய ர் = அவனுக்கு 
TV : = ரிஷிகள் 

அனபு = உபசாரத்தை 
THIR = பார்யையோடு கூடின 

15 : = செய்தார்கள் 
மஹாராஜனும் மஹாராணியும் அதிதிகள் . இத்தகைய பெரிய 
மனிதர்களை எப்படி வரவேற்று உபசரிப்பது என்பதெல்லாம் 
வஸிஷ்டாச்ரமத்திலுள்ள அவர் சிஷ்யர்களான ரிஷிகளுக்குத் தெரி 
யும் . காட்டில் வஸிப்பவர்களானதால் அரச தம்பதிகளைத் தகுந்த 
படி வரவேற்றுப் பேசி உபசரிக்கத் தெரியாதவர்கள் என நினைத்தல் 
கூடாது . வெகு நாகரீக முள்ளவர்கள் இம் முனிவர்கள் 
கிமூர் கவி . 

அரசன் உலகத்தைப் பாதுகாக்கின்றவன் . ரிஷிகள் தமது 
இந்திரியங்களைப் பாதுகாக்கின்றவர்கள் . இவர்கள் மனக் கண்ணை 
உபயோகிப்பவர்கள் ; அவன் சாஸ்திரக் கண்ணை உபயோகிப்பவன் . 
இப்படி அதிதியாய் வத்தவனும் அவனை உபசரிக்கின்றவர்களும் 
ஸமமான பெருமை வாய்ந்தவர்கள் . இவ்வித சேர்க்கை அரிது , 
இரு சாராருக்கும் மிகுந்த ஆநந்தத்தை தருவது என்று கவி தானும் 
ஸஹ்ருதயராய்க் களிக்கின்றார் . 

இந்திரிய ஜயமுள்ளவராதலின் மஹா ராணியாய் மஹா ஸுத் 
தரியான ஸுதக்ஷிணையை அசட்டுத் தனமாகப் பார்க்கக் கருதார் 
என்பதும் குறிக்கப்பட்டது . ஜிதேந்த்ரியராதலால் ராஜ பத்தியையும் 


என் 


-62 


ரகுவம்சம் 


பார்க்கத் தகுந்தவர்கள் என்றார் சிலர் . ஏதோ ரதம் வந்து நிற் 
கிறதே யாருடையது என்று ஆச்ரம வாஸிகள் அறிய ஆவல் 
கொண்டனர் . அப்போது திலீபன் ஸேவகர்கள் வந்து மகாராஜன் 
வந்திருப்பதை அறிவித்தனர் . உடனே ரிஷிகள் அவனை வரவேற் 
கச் சென்று ரதத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கு மவனைக் 
கண்டு அழைத்து வந்து கை கால் கழுவத் தீர்த்தம் கொடுத்து 
ஆஸனத்திலிருக்கச் செய்து விசிறி கொடுத்துக் களைப்பாறச் செய் 
தார்கள் . கொஞ்சம் ச்ரம பரிஹாரம் எற்பட்டவுடன் திலீபன் 
ஸந்தயா வந்தனம் செய்தான் . 


(55 ) 


56 . 


. 


विधेः सायन्तनस्यान्ते स ददर्श तपोनिधिम् । 
अन्वासितमरुन्धत्या स्वाहयेव हविर्भुजम् ।। 


T : = அந்தத் திலீபன் 

கப் பெற்ற 
TIYETTRI = ஸாயங்காலம் செய்ய Tiffa = = வஸிஷ்ட மஹர்ஷியை 
வேண்டிய 

4 -- (பத்நியான ) ஸ்வாஹா 
fas : = கர்மானுஷ்டானத்தின் 

தேவியினால் 
சச = முடிவில் 

( +4474 = பின் நின்று ஸேவிக் 
SI = ( பத்னியான ) அருந்ததி கப் பெற்ற ) 
தேவியினால் 

- அக்னியைப் போல் 
சுனா = பின் நின்று ஸேவிக் கள் = பார்த்தான் . 


இங்கு எடுக்கப்பட்ட ஸாயங்கால கர்மானுஷ்டானம் வஸிஷ் 
ருடைய தென்பர் உரையாசிரியர் . திலீபனுடைய தென்பதும் 
பொருந்தும் . தனது ஸாயங்கா லானுஷ்டானத்தை முடித்துக் 
கொண்டு ரிஷிகள் துவாரா குருவின் அனுமதி பெற்று அவர் 
இருக்கும் பர்ண சாலைக்குள் சென்று அவரைப் பார்த்தான் . தபஸ் 
ஸின் சிறப்பினால் அவர் ஜ்வலித்துக் கொண்டிருந்தார் . உவமையி 

இது ஸ்பஷ்டம் . அந்தத் தேஜஸ்ஸினால் கொஞ்சம் திகைத்து 
நின்றான் அரசன் . இதைக் குறிப்பாகக் காட்டுவதற்காகக் கவி 
‘ பார்த்தான் என்று முற்று வினையைப் போட்டார் . அவரை வணங் 
கினான் என்றே அமையும் . பார்த்தான் என்று தனித்துச் சொல் 
வதற்கு ஒரு கருத்திருக்க வேண்டும் . அக்னி ஹோத்ரம் செய்யும் 
போது பத்தியும் கூட இருக்க வேண்டுமாதலின் அங்கே வஸிஷ்ட 
ருடைய பத்தி அருந்ததி தேவியும் இருந்தாள். திலீபன் வந்ததை 


முதல் வர்க்கம் 


63 


51 . 


ரிஷிகள் தெரிவித்த வுடனே அவனை ஆசீர்வதிப்பதற்காக அருந்ததி 
தேவியும் அவ்விடத்திலேயே பர்த்தாவின் பின் நின்றாள் . ( 56 ) 

तयोर्जगृहतुः पादान राजा राज्ञी च मागधी । 

तौ गुरुर्गुरुपत्नी च प्रीत्या प्रतिननन्दतुः ।। 
TITI = அரசனும் 

TTES : = பிடித்தார்கள் (வணங்கி 
TITE = மகத வம்சத்திலுதித்த 

னார்கள் ) 
TO T = அரசியும் 

35 : = குருவும் 
Tal : = அந்த அருந்ததி வஸிஷ்டர் ராள் 7 - குருபத்தியும் 
இவர்களுடய 

i = அவ்விருவரையும் 
TIEF = பாதங்களை 

Sa = அன்புடன் 

RTI: = ஆசீர்வதித்தார்கள் . 
முதலில் திலீபன் மட்டும் உள் சென்று இருவரையும் வணங் 
கினான் . அவர்கள் ஆசீர்வதித்துவிட்டு இன்னும் யாராவது வந்திருக் 
கின்றனரோ என்று வினவ , பத்தி வந்திருப்பதாகச் சொன்னான் . 
பிறகு அவளும் வந்து இருவரையும் நமஸ்கரித்தாள் . திலீபனுக் 
குள்ள பல பத்திகளுக்குள் இவள் யார் என்று அவர்கள் கேட்ட , 
போது மகத வம்சத்துப் பெண் ஸுதக்ஷிணை என்று பதில் கூறப்பட் 
டது . . இதை எல்லாம் ராஜா ராஜ்தீச மாகதீ ! என்று தனித் 
தனிப்பதம் ப்ரயோகித்துக் கவி வெகு சமத்காரமாகக் காட்டியிருக் 
கிறார் . ராஜ தம்பதிகள் முதலில் வஸிஷ்டரையும் பிறகு அருந்ததி 
தேவியையும் வணங்கினார்கள் . இவ்வரிசை தோன்றுவதற்காக 
உத்தரார்த்தத்தில் குருவும் குருபத்னியும் என்று தனித் தனியே 
எடுத்தது . 

உலகுக் கெல்லாம் ஏக சக்ராதிபதியாய் பல பல மன்னர்க 
ளால் அடிதொழப் பெற்று வீற்றிருக்கும் பெருமை யுள்ளவர்க 
ளாயிருப்பினும் சிறிதும் கர்வமில்லாது ஸாதாரண மனிதர்கள் 
போலவே வணங்கினார்கள் . விவேகமுள்ள வவர் குருமார்களிடத் 
தில் இப்படியன்றோ இருக்க வேண்டும் என்பது தோன்றத் தி 
பன் ஸுதக்ஷிணை வஸிஷ்டர் அருந்ததி என்றிப்படிப் பெயரை 
எடுக்காமல் ராஜா ராணி குரு குருபத்தி என்று குறிப்பிட்டது . (57 ) 
58 . तमातिथ्यक्रियाशान्तरथक्षोभपरिश्रमम् । 

पप्रच्छ कुशल राज्ये राज्याश्रममुनि मुनिः ।। 


செய்த 


64 

ரகுவம்சம் 
T : = தவசி நிலையில் நிற்கும் , fr = 4 = சோர்வை யுடைய 

முனிவர் (வஸிஷ்டர் ) ( ISTISIT = அரசாகிற ஆச்ரமத்தில் 
சார் = ரிஷிகள் 

( நிலையில் ) நின்ற 
அதிதிக்குரிய உபசாரங்க | gf4 = முனிவனான 
ளாலே 

TA = அந்தத் திலீபனை 
IRI = நீங்கிய 

TITY = ராஜ்ய விஷயமாய் 
TTER = தேர் குலுக்கியதால் என = க்ஷேமத்தை 
உண்டான 

475 = கேட்டார் ( விசாரித்தார் ) 
ஆசீர்வதித்துவிட்டு அவனைப் பார்த்தார் வஸிஷ்டர் . வெகு 
தேஜஸ்வியாய் அதிபுண்யாத்மாவாய் அவன் காணப்பட்டான் . 
நம்மைக் காட்டிலும் எவ்விதத்திலும் குறைந்தவனல்லன் இவன் 
என்று அவருக்குத் தோன்றிற்று . காட்டில் தபஸ்ஸுக்காக என்று 
ஆச்ரமத்தைக் கட்டிக் கொண்டு வாழ்கின்றனர் ஸாமான்யமாய் 
முனிவர் எனப்படுவோர் . இவன் நாட்டில் அரசு புரிவது என்ற 
தர்மத்திற்காக அரண்மனை என்ற பெயருள்ள ஆச்ரமத்தைக்கட்டிக் 
கொண்டு வாழ்கின்றான் . இவ்வளவேதான் மற்ற முனிவருக்கும் 
இவனுக்கு முள்ள பேதம் . அவர்கள் எவ்வாறு சிற்றின்பங்களில் 
பற்றற்றுத் தமக்குரிய கடமைகளைச் செய்து ஞானக் கண்ணால் 
காண வேண்டியதைக் கண்டு முடிவில் பேரின்பம் பெறுவரோ 
அவ்வாறே இவனும் . ஆதலின் அவர்கள் போல் இவனும் முனி 
வனே என்று வஸிஷ்டர் கருதினார் . 

பிறகு வஸிஷ்டர் ‘ வழிப்ரயாணம் வந்தது ச்ரமமாயிருக்குமே . 
கொஞ்சம் ச்ரம பரிகாரம் ஆன பிறகு பேசலாமே என்றார். 
அதற்குத் திலீபன் கொஞ்சமும் ச்ரமமில்லை . தேரீவர்களுடைய 
சிஷ்யர்களான மஹாத்மாக்கள் என்னை வரவேற்று அளவிற்கு 
விஞ்சி உபசரித்தார்கள் . இப்போதே ஸ்வாமியின் திருவாக்கைக் 
கேட்க அவாவுற்றவனா யிருக்கின்றேன் என்று விடையளித்தான் . 
இதைக் கேட்ட மஹரிஷி ராஜ்ய மெல்லாம் க்ஷேமமா ? எல்லாம் 
ஸரியாக நடக்கின்றதா ? என்று கேட்டார் . 

• நீ க்ஷேமமா , உன் குடும்பம் க்ஷேமமா என்று கேட்க 
வில்லை . ராஜ்யத்தில் உள்ள ஸகல ப்ரஜைகளும் அவன் குடும்பமே . 
ராஜ்யம் முழுவதும் க்ஷேமமாயிருப்பதைத் தவிர்த்து அவனுக்கு 
க்ஷேம மென்று தனியாக ஒன்றில்லை. இதெல்லாம் மஹரிஷிக்குத் 


முதல் வர்க்கம் 


65 


आददे 


தெரியும் . ஆகையால் ராஜ்யம் க்ஷேமமா என்று வெகு சாதுர்ய 
பாகக் கேட்டார் . 

(58 ) 
59.| TIRE Rity : : | 

अामर्थपतिर्वाचमाददे वदतां वरः ।। 
87 = பிறகு 

refFs : = அதர்வ வேதத்திற்கு 
ffaig : = சத்ருக்களுடைய நிதியான 

நகரங்களை வென்ற TT = அம்முனிவருடைய 
in : = பேசுகிறவர்களுக்குள் | T : = முன்னிலையில் 
உயர்ந்தவனான 

அவர் = பொருள் நிறைந்த 
ref ; = பெருஞ் செல்வம் 

செல்வம் = வார்த்தையை 
படைத்த திலீபன் 

= எடுத்தான் ( பேசினான் ). 
வஸிஷ்டர் அதர்வ மந்திரங்களைக் கொண்டு சாந்தி ஹோமம் 
செய்வர் . பிறகு திலீபன் சத்துருக்களை ஜயிக்கக் கிளம்புவான் . 
எவ்வளவு உறுதியான பெரிய கோட்டைகளா யிருந்தாலும் சத்ருக் 
களின் நகரங்கள் விழுந்து திலீபன் வசமாகும் . இப்படி எங்கும் 
வெற்றி பெற்றுப் பெருஞ் செல்வ முள்ளவனானான் திலீபன் . இப் 
படி முனிவரின் அநுக்ரஹத்தால் உண்டான நன்மைகளை யெல்லாம் 
அவர் முன்னிலையில் கூறிவிட்டுப் பிறகு இப்போது தனக்கு வேண் 
டிய புத்ர ஸந்தானத்தைப் பற்றி ப்ரஸ்தாவம் செய்யக் கருதினான் . 
இதனால் பேச்சில் கெட்டிக்காரன் திலீபன் என்கிறார் கவி . திலீ 
பன் முனிவரைப் பற்றிச் சொல்வது வெறும் புகழ்ச்சி யன்று . 
அஃதெல்லாம் உண்மையே என்று கருதி ii ( பொருள் நிறைந்த ) 
என்றார் . 

(59) 
60, उपपन्नं ननु शिवं सप्तस्वङ्गेषु यस्य से 
दैवीनां मानुषीणां च प्रतिकर्ता त्वमापदाम् ।। 

afsi = சாந்தி செய்கின்றவரோ 
ள = தேவர்களா லுண்டான ( N = அத்தகைய ) 
வையும் 

+ = எனக்கு 
Tigri 7 = மனிதர்களாலுண்டா | TTS a g = எழு அங்கங்களிலும், 
னவையுமான 

R = க்ஷேமம் 
TITC = ஆபத்துக்களுக்கு SITT = ஸித்தமேயன்றோ 
= தேவரீர் 

(உளதேயன்றோ) . 
9 


यस्य 4 எவலுடைய 


61 . 


66 

ரகுவம்சம் 
" ராஜ்யத்திற்கு ஒருவித ஆபத்தும் வராமல் தேவரீர் ரக்ஷிக்கும் 
போது க்ஷேமத்திற்கு என்ன குறைவு 

என்று சொன்னான் 
என்று கருத்து . இப்படிச் சுருக்கமாய்ப் பதில் கூறப்பட்டது . 
இதன் விரிவு மேல் ச்லோகங்களில் . 

ஏழு அங்கங்களான : - அரசன், மந்திரி , நண்பர் , பொக்கிஷம் , 
நாடு , துர்க்கம் (எதிரிகள் உள்ளே புகாதபடி காக்கும் அகழ் , 
கோட்டை , மலை , காடு முதலியன , ) ஸேனை என் றவிவை . 

தேவர்களாலுண்டாகும் கஷ்டங்களாவன : - நெருப்பு , ஜலம் , 
வியாதி , கருப்பு ( துர்பிக்ஷம் ) சாவு என்பன . மனுஷ்யர்களாலுண் 
டாகும் கஷ்டங்களாவன : அதிகாரிகள் , திருடர் , பகைவர் , அரச 
னுக்கு வேண்டியவர்கள் , இவர்களாலும் அரசனின் பேராசையா 
லும் உண்டானவை . fisri , FTTTI என்றும் பாடங்கள் உள . ( 60 ) 

तव मन्त्रकृतो मन्त्रैर्दूरात् प्रशमितारिभिः । 

प्रत्यादिश्यन्त इव मे दृष्टलक्ष्यमिदः शराः ॥ 
= தூரத்திலிருந்தே 

T - (நேரில்) காணப்பட்ட 
எ tails: - சத்ருக்களை அடக்கு 347 = குறிகளையே 
கின்பறவையான 

fait ; = அடிக்கின்ற 
+ HT : = மந்திரங்களைக் கண்டு எ TI : = அம்புகள் 

பிடிக்கும் பெருமை சரி = உபயோகமற் 
வாய்ந்த 

றவையாகச் செய்யப் படு 
T = தேவரீருடைய 

கின்றனபோலும் ( நீங்கள் 
ஈ : = மந்திரங்களால் 

எதற்கு என்று தடுக்கப்படு 
= என்னுடையவையான 

கின்றன போலும் ). 
வஸிஷ்டர் அரிய மந்திரங்களைக் கொண்டு செய்யும் க்ரியை 
களால் சத்ருக்களின் பலம் எவ்வளவு பெரிதாகினும் குன்றிவிடும் . 
வெகு எளிதாக வெல்லப்படுவர் . இப்படியே வேண்டிய மற்ற விஷ 
யங்களையும் இவரது மந்திர மஹிமையால் அரசன் கைகூடப் பெற் 
றான் . ஆகவே இங்குச் சில மனுஷ்யர்களால் வரும் கஷ்டங்களுக் 
குச் சாந்தி கூறப்பட்டது . 

(61 ) 
62 . हविरावर्जित होतस्त्वया विधिवदग्निषु । 

वृष्टिर्भवति सस्यानामवग्रहविशोषिणाम् ।। 


-- 


முதல் வர்க்கம் 


67 


: = ஹோமம் செய்வ : = ஹவிஸ்ஸானது (ஹோம 
தையே முக்யப் பணியாக த்ரவ்யமானது ) 
உடைய ஸ்வாமியே 

I = மழையின்மையால் 
CII = தேவரீரால் 

என = உலர்கின்ற 
afi = முறைப்படி 

FI = பயிர்களுக்கு 
அ is = அக்னிகளில் 

T : = மழையாக 
ச = ஆஹுதி செய்யப் | aft = ஆகின்றது . 

பட்ட ( ஸமர்ப்பிக்கப்பட்ட ) 

பெரியோர் செய்யும் யஜ்ஞங்களில் ஹேமம் செய்யப்பட்ட 
ஹவிஸ்ஸு ஸுர்யனிடம் சேர்ந்து மழையாக ஆகின்றதென்று 
மனு முதலிய சாஸ்திரங்கள் கூறுகின்றன . இங்கு மழையின்மை 
யாகிற ஒரு தெய்விகக் கஷ்டத்திற்கு சாந்தி கூறப்பட்டது . (62 ) 
63 . पुरुषायुषजीविन्यो निरातङ्का निरीतयः । 

यन्मदीयाः प्रजास्तस्य हेतुस्त्वद्ब्रह्मवर्चसम् ।। 
मदीयाः = என்னுடையவர்களான tirr : = ஈதிபாதை யற்றவர்க 
YTI : = மக்கள் ( குடிகள் ) 

ளாயும் 
पुरुषायुष 

னி 

த ர்களுக்குண்ரா( r ) = இருப்பதுண்டே 
டான ஆயுட் 

காலம் 

முழு तस्य அதற்கு 
வதும் ( நூறு வயது ) 

: = காரணம் 
M : = பிழைத்திருப்பவர்க = தேவரீருடைய 
ளாயும் 

ச = ப்ரஹ்மவர்ச்சஸ்ஸே 
F : = கிலி , பயம் ஒன்றுமில் யாம் . 

லாதவர்களாயும் 

திருடர் என்ன செய்வரோ, அதிகாரிகள் என்ன செய்வரோ, 
என்ற கிலி பயம் முதலியவை ஆதங்க மெனப்படும் . அதிக மழை , 
எலிகள் , விட்டில் பூச்சிகள் , குருவிகள் , இவை முதலியவை ஈதிகள் 
எனப்படுவன . இவையல்லாம் பயிர்களை அழித்து நாட்டுக்குப் 
பெருந் தீங்கை விளைவிப்பன . 

தகுந்த காலங்களில் முறைப்படி எல்லா ஸம்ஸ்காரங்களும் 
செய்யப் பெற்று வேதாத்யயனஞ் செய்து கர்மாநுஷ்டானங்களை 
யும் தவறாது செய்யும் ப்ராஹ்மணோத்தமர்களிடத்தில் காணப்படும் 
தேஜஸ்ஸு ப்ரஹ்மவர்ச்சஸ் எனப்படும் . இத்தகைய மஹான்கள் 


= 


6S 


ரகுவம்சம் 


இருக்கும் நாட்டில் ஒரு உபத்ரவமும் ஜனங்களுக்கு உண்டாகா 
தென்றும் ஸகல ஸௌகர்யங்களும் சாந்தியும் நிறைந்திருக்குமென் 
றும் வேதங்கள் கூறுகின்றன . இதனால் முன் இரண்டு ச்லோகங் 
களில் கூறியவைகளைத் தவிர மற்ற தெய்வ மாநுஷ கஷ்டங்களுக் 
கும் சாந்தி கூறப்பட்டது . இப்படி மூன்று ச்லோகங்களால் 
60 - வது ச்லோகத்தில் சுருக்கமாய்ச் சொன்னது விவரிக்கப் 
பட்டது . 

(63 ) 
64 . त्वयैवं चिन्यमानस्य गुरुणा ब्रह्मयोनिना । 

सानुबन्धाः कथं न स्युः सम्पदो मे निरापदः ।। 
எ Far = ப்ரஹ்மாவின் புத்திர | = எனக்கு 

ரான ( அல்லது வேத மந்தி FIN : = ஆபத்துக்களே இல் 
ரங்கள் உண்டாகும் இட 
மான ) 

सानुबन्धाः 

மேல் மேல் தொடர் 
ITUTI = குருவான 

ந்து வருகின்ற 
Tea தேவரீரால் 

TET: == ஸம்பத்துக்கள் 
T = இப்படி 

कथम् 
THIFT = சிந்தையில் (கருத்தில் ) : = இருக்கமாட்டா ? 

வைக்கப்படுகிற 


லாத 


- 


எப்பொழுதும் என்னையே கருத்தில் வைத்து ஒரு தீங்கும் 
வராதபடி தேவரீர் செய்து வருகின்ற போது எனக்கு என் ஸகல 
க்ஷேமமும் உண்டாகாமலிருக்கும் ? ஒருவிதமான க்ஷேமக் குறை 
வும் இல்லை என்று கூறி அரசன் ராஜ்ய க்ஷேமத்தைப்பற்றி 
முனிவர் கேட்ட கேள்விக்கு விடையளித்து முடித்தான் . இனிமேல் 
தான் வந்த காரியத்தைப் ப்ரஸ்தாவிக்கின்றான் . 

(64 ) 
65 . किन्तु वध्वां तवैतस्यामदृष्टसदृशप्रजम् । 

न मामवति सद्वीपा रत्नसूरपि मेदिनी ।। 
க - ஆனால் 

காணப்படாத 
T = தேவரீருடைய 

TENT - தகுந்த புத்திரனை 
Tag = இந்த 

யுடைய (உண்டான தகுந்த 
S = மா (மணாட்டுப் பெண் புத்திரனைக் காணாத ) 

ணிடத்தில் ( ஸுதக்ஷிணையி | TIA - என்னை 
னிடத்தில் ) 


अदृष्ट 


- 


முதல் ஸர்க்கம் 


(1 ) 


f 


Hzfq| = ஸர்வ த்வீபங்களோடு கின்றதாயிருந்தும் ( ஸர்வ 
கூடிய 

ஸம்பத்தும் நிரம்பப் பெற்ற 
FRi = பூமியானது 

தாயினும் ) 
रत्नसूरपि = ரத்தினங்களைக் கொடுக் | Fr5ft = மகிழ்விக்கின்றதில்லை. 

பெரியோர்களிடத்தில் என் பெண்டாட்டி என்று சொல் 
வது மரியாதையல்ல . ஆகையால் தேவரீருடைய மாட்டுப் பெண் 
என்றான் . சிஷ்யனான தான் அவருக்குப் புத்திரன் போன்றவனாத 
லின் இவன் பத்தி அவருக்கு மாட்டுப் பெண் . 

மகிழ்விக்கின்றதில்லை . ஸர்வைச்வர்யமுர். பெற்று அகண்ட 
பூமண்டலாதிபதியாயிருந்தும் புத்திரனில்லாத குறையால் துன் 
புறுகின்றேன் என்று கருத்து . 
இப்பரதநாடு ஒன்றே 

ன்றே இம்மண்ணுலகில் ப்ரதானமான 
பெரிய தேசமாகவும் மற்ற நாடுகள் எல்லாம் தீவுகளாய் அப்ரதா 
னங்களென்றும் எண்ணப்பட்டு வந்தன . அதனால் என் 
என்றார் . 

( 65 ) 
66 . नूनं मत्तः परं वंश्याः पिण्डविच्छेददर्शिनः । 

न प्रकामभुजः श्राद्धे स्वधासङ्ग्रहतत्पराः ॥ 
H : TE = எனக்குப் பிறகு TETTI: = ஊற்றமுள்ளவர்களாய் 
Resfrofi : = பிண்டம் விட் ara = ச்ராத்தத்தில் 

டுப் போவதைப் பார்த்து TETYT : 7 = போதிய வளவு 
Arul : = என் வம்சத்து பித்ருக்கள் புஜிக்கின்றார்களில்லை 
TiTISTS = தங்கள் ஆஹாரத்தைச் 4 - நிச்சயம் .. 

சேமித்து வைப்பதில் 


இனி வரும்படி இல்லை என்றால் இருப்பதைச் சீராய்ச் செல 
வழிப்பது இயற்கை. அவ்வாறு திலீபனுக்குப் பிறகு பிண்டம் 
போடுபவர் இரார் என்பதைப் பார்த்து அவன் பித்ருக்கள் ச்ராத் 
தங்களில் அவன் போடும் பிண்டங்களை முழுவதும் புசியாது 
மிகுத்து மிகுத்து வைத்துக் கொள்ளுகின்றார்கள் என்று தான் 
ஊஹிப்பதாகச் சொல்லுகின்றான் . தனக்குப் புத்திரனில்லாமை 
யால் தன் பித்ருக்கள் இப்போதே பாதிப் பட்டினி என்று திலீப 
னின் எண்ணம் . 

( 66 ) 


70 

பகுவம்சம் 
67 . मत्परं दुर्लभं मत्वा नूनमावर्जित मया । 

पयः पूर्वैः स्वनिश्वासैः कवोष्णमुपभुज्यते ।। 
TRUT = எனக்குப் பிறகு 14 : = ஜலம் 
& = கிடைப்பதரிது என்று Ta : = தமது மூச்சுக் காற் 
I = எண்ணி 

றுக்களால் 
T: = ( என்) முன்னோர்களால் கண = வெது வெதுப்பாக்கப் 
HT = என்னால் 

பட்டு 
அ q = ( தர்ப்பணகாலங்களில் ) 3YFri 

IT = பருகப்படுகின்றது 
கொடுக்கப்பட்ட 

TI = நிச்சயம் . 
முன் ச்லோகத்தில் பிண்டமாகக் கொடுக்கப்பட்ட அன் 
னத்தை அவர்கள் செவ்வையாகப் புசியார்கள் எனப்பட்டது . 
இங்கு நீரையும் சரிவர அருந்தார்கள் எனப்படுகின்றது. ( 67 ) 
68 . सोऽहमिज्याविशुद्धात्मा प्रजालोपनिमीलितः । 

प्रकाशश्वाप्रकाशश्च लोकालोक इवाचलः ।। 


SAI = யஜ்ஞானுஷ்டானத்தினால் வேதாத்யயனம் செய்தவ 
Fax = பரிசுத்தமான 

னான ) 
HEI = ஸ்வரூபமுள்ளவனும் 

SE 

= நான் 
எளஸ் = குழந்தையில்லாமை எகங்க: = லோகாலோக மென் 
யால் 

கிற 
ரி : = மங்கினவனுமான 

5 = பர்வதம்போல் 
அந்த ( தேவரீர்களுடைய TET = ப்ரகாசிக்குமவனாயும் 
பரிபூர்ண கி 

ருபை 

க் ப் TTARTY = ப்ரகாச மற்றவனாயும் 
பாத்ரமான சூர்ய குலத்தி (இருக்கின்றேன் ) . 
லுதித்து முறைப்படி 


பிறக்கும் போதே த்விஜன் மூன்று கடனோடு பிறக்கின்றான் . 
அதில் வேதாத்யயனத்தினால் ரிஷிகளின் கடனும் , யக்ஞானுஷ்டா 
னத்தால் தேவர்கள் கடனும் , புத்ரனைப் பெறுவதால் பித்ருக்கள் 
கடனும் தீருகின்றன. கடன் தீர்ந்தால் ப்ரகாசமும் , தீராவிட்டால் 
ப்ரகாச மின்மையும் இருக்கும் . திலீபன் தனக்கு முதல் இரண்டு 
கடன்களும் தீர்ந்துவிட்ட படியால் ப்ரகாசமும் கடைசிக் கடன் 
தீராதபடியால் அஃதில்லாமையும் உளதாகக் கூறுகின்றான் . 


முதல் ஸர்க்கம் 


71 


இவ்வுலகத்தைச் சுற்றி லோகாலோகம் என்று ஒரு மலைத் 
தொடர் இருப்பதாகவும் ஸுர்ய சந்திரர்களின் ஸஞ்சாரம் 
இதற்குள்ளடங்கினதாகவும் புராணங்கள் கூறுகின்றன . ஸுர்ய 
சந்திரர்களின் ஒளி உள்பக்கம் படுவதால் ப்ரகாசமும் வெளிப்பக்கத் 
தில் படாமையால் ப்ரகாச மில்லாமையும் அம்மலைக்குண்டு . ஆகவே 
அது உபமானமாயிற்று . 

( 68 ) 
69 . 

लोकान्तरसुखं पुण्यं तपोदानसमुद्भवम् । 

सन्ततिः शुद्धवंश्या हि परत्रेह च शर्मणे ।। 
THTHI = தபஸ்ஸு தானம் லுண்டான 

இவற்றால் உண்டாகின்ற Taif = ஸந்தானமன்றோ 
UN = புண்யமானது 

T7 = பரலோகத்திலும் 
கொ g = மறு லோகத்தில் 177 = இவ்வுலகிலும் 
ஸுகத்தைத் தருகின்றது . शर्मणे 

a = ஸுகத்தின் பொருட்டு 
शुद्धवंश्याः = சுத்தமான குலத்தி ( ஆகின்றது ). 

முன்னோர்களுக்குக் கஷ்டமில்லாம லிருப்பதற்காக லந்தானம் 
வேண்டு மெனப்பட்டது கீழ் . இங்குத் தனது ஸுகத்திற்காகவும் 
புத்திரன் வேண்டு மெனப்படுகின்றது . மரித்துத் தான் பித்ரு 
கோஷ்டியில் சேர்ந்த பிறகு தனக்குத் திருப்தி புத்திரன் செய்யும் 
ச்ராத்தத்தினாலும் தர்ப்பணத்தினாலும் ஏற்படும் . இது புத்திரனால் 
பரலோகத்தில் உண்டாகும் இன்பம் . கொஞ்சி விளையாடியும் , உப 
நயனம் செய்யப் பெற்று வித்யாப்யாஸ விவாஹ ராஜ்ய நிர்வாஹாதி 
களைச் செய்தும் புத்திரன் விளைவிக்கும் ஸுகம் இந்த லோகத்தில் 
உள்ளது . இந்த ஸுகம் தபஸ்ஸினாலும் தானத்தினாலும் உண்டா 

இவற்றின் பலத்தை மரித்த பிறகு தான் அனுபவிக்க 
முடியும் . 

( 69 ) 
10 . तया हीनं विधातौ कथं पश्यन्न दूयसे । 

सिक्तं स्वयमिव प्रीत्या वन्ध्यमाश्रमवृक्षकम् ।। 
( 3 ) fqqI3 : = எல்லாம் ( எனக்குப் | 111 = அவ்வித ஸந்ததி 

பட்டாபிஷேகம் வரையி = இல்லாத 
லுள்ள ஸகல கார்யங்களை He = என்னை 
யும் ) செய்து வைத்த ஸ்வா | EUr = தானே 
மியே 

* = ஜலம் கொட்டி வளர்த்த , 


காது . 


72 


ரகுவம்சம் 


. 


I = காய் , பூ இல்லாத 

தல = ஏன் 
சTRITIYA = ஐயோ பாவம் TTI = தேவரீர் வருந்தவில்லை ? 

எனத் தக்க ஆச்ரமத்து ( தேவரீர்களுக்கும் வருத்த 
மரத்தைப் போல் 

மிருக்குமென்றே நினைக்கி 
F47 = பார்த்து 

றேன் ) . 


: நினைத்ததை எல்லாம் செய்யக் கூடியவர் . க க 
தேவரீர் வருந்தவில்லை . அது என் ? எனக்கு ஸந்ததி உண்டாகும் 
படியான அநுக்ரஹம் செய்ய முடிந்தும் அதைப்பற்றிக் கொஞ்சமும் 
கவலையற்றிருப்பதால் உபேக்ஷிப்பதாக எண்ணுகிறேன் என்பது 
கருத்தென்கிறார் உரையாசிரியர் . 

73 கா இதில் , அ gETITE இரக்கம் என்ற அர்த்தத்தில் க 
என்னும் ப்ரத்யயம் வரும் என்ற ஸூத்ரத்தால் வந்தது கப்ரத்ய 
யம் . ன் என்ற ஸூத்திரத்தினால் (சிறிது என்ற பொருளில் ) 
வந்தது இது . 77 சிறிய மரம் ( செடி ) என்று அர்த்தம் என்றார் 
உரையாசிரியர் . 

(70) 
71 . असह्यपीडं भगवन् ऋणमन्त्यमवेहि मे । 

अरुन्तुदमिवालानमनिर्वाणस्य दन्तिनः ।। 
( 3) TTT = ஓ பகவானே 

அ = கொடிய துன்பத்தைத் 
अन्त्य ऋगम् = கடைசிக் கடனை 

தருகின்ற 
( பித்ரு கடனை ) 

அன f = தளையைப்போல் 
मे = எனக்கு 

SET = தாங்க முடியாத 
affag = முழுகாத ( குளிப்பாட் = பாதையைத் தருவதாக 
டப்படாத ) 

சு = (தேவரீர் ) அறியவேணும் . 
F : = யானைக்கு 

யானையைக் கட்டும் கம்பம் கா எனப்படும் . இதுவே 
இங்கு மல்லிநாதர் கூறிய பொருள் . யானையைக் கட்டும் சங்கிலி 
அல்லது கயிறு இங்கே பொருள் என்றார் சிலர் . 

( 71 ) 
72 . तस्मान्मुच्ये यथा तात संविधातुं तथाहसि । 

इक्ष्वाकूणां दुरापेऽर्थे त्वदधीना हि सिद्धयः ।। 
( 3 ) TIT = அப்பனே 

77 = எவ்வாறு 
Te = அந்தக் கடனிலிருந்து W ன் = ( நான் ) விடுபடுவேனோ 


முதல் வர்க்கம் 


73 


வேறுவது 


- 


4 


तथा அவ்வாறு 

ari = பொருள் விஷயத்தில் 
* faugreft - ( தேவரீர் ) ஏற்பாடு THEY: = விருப்பங்கள் நிறை 

செய்ய வேணும் . 
SRIதார் = இக்ஷ்வாகு வம்சத்தா ta7 / + ft = தேவரீர் வசமாகவே 
= கிட்டாத ( ருக்கு , இருக்கிறதன்றோ. 

இப்படி எட்டு ச்லோகங்கள் ஸந்தான விஷயமாக உள்ளன . 
வற்றில் முதலாவதில் ஸந்தான மில்லாமையால் தனக்குண்டான 
வருத்தத்தையும் மேல் நான்கு ச்லோகங்களில் அதனால் உண்டான 
குறைகளையும் தெரிவித்து மேல் ச்லோகத்தில் குருவுக்கும் இதில் 
வருத்தம் இருக்கவே இருக்குபென்று கூறினான் . இதெல்லாம் 
உண்மையே . ஆயினும் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாமே 
என்னக் கூடாது . 

எவ்வளவு காலம் எதிர்பார்த்துச் சும்மா 
இருக்கலாமோ அவ்வளவு காலம் இருந்தாகி விட்டது . இனி ஒரு 
நாள் கூட இப்பாதையைத் தாங்க முடியா தென்று அடுத்த ச்லோ 
கத்தில் கூறி “ இதுவரையில் நான் ப்ரார்த்திக்காமையால் தேவரீ 
க்கு வருத்த மிருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமற் போயிற்று . 
இப்போது நான் செய்யும் பிரார்த்தனையை ஏற்று அருள்புரிய 
வேண்டும் என்று இந்த ச்லோகத்தில் கூறி முடித்தான் . 

திலீபனுக்குக் குறை யுண்டான போது அவனை விருத்திக்குக் 
கொண்டு வந்தவருக்கும் குறையிருக்கு மென்று தோற்ற முன் 
fasr : என்ற ஸம்போதகம் . உள்ளதை உள்ளபடி அறிவதற்கும் 
குறைகளைத் தீர்ப்பதற்கும் சக்தி வாய்ந்தவர் என்பது தோற்ற பாக 
என்றது . புத்திரன் வேண்டுகோளைப் பிதா ஏற்பது போல் ப்ரீதி 
யோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தோற்ற இங்கு Tia 

( 72) 
73 . इति विज्ञापितो राज्ञा ध्यानस्तिमितलोचनः । 

क्षणमात्रमृषिस्तस्थौ सुप्तमीन इव हृदः ।। 
= என்று 

faiti = அசையாத ( மூடிய ) 
= அரசனால் 

ன் : == கண்களையுடையவராய் 
farifia : = விஞ்ஞாபனம் செய்யப் grit : = தூ மீன்களை 
க : = ரிஷி 

( பட்ட 

யுடைய 
SUHIEE - க்ஷண காலம் 

= மடுவுபோல் 
வா = த்யானத்தினால் 

e = இருந்தார் . 
10 


என்றது . 


74 


ரகுவம்சம் 


எ 


அரசன் தனது பேச்சை முடித்த உடன் அவன் சொன்னது 
எல்லாம் உண்மை . அவனது விருப்பத்தைத் தாமதமில்லால் பூர்த்தி 
செய்ய வேண்டும் என்று எண்ணிய முனிவர் ஒரு பேச்சும் 
பேசாமல் ஏன் அவனுக்கு அது வரையில் ஸந்ததி உண்டாகவில்லை 
என்பதை அறிவதற்காக த்யானத்தில் அமர்ந்தார் . கம்பீரமாய்க் 
கருணையின் மிகுதியால் குளிர்ந்ததான அவர் தோற்றத்தை மீன்கள் 
தூங்க அதனால் சிறிது மசைவில்லாத ஜலத்தை யுடைய ஒரு பெரிய 
மடுவைப்போல் அநுபவித்துக் கொண்டு திலீபன் அங்கு நின்றான் .() 
74 .. सोऽपश्यत्प्रणिधानेन संततेः स्तम्भकारणम् । 

भावितात्मा भुवो भर्तुरथैनं प्रत्यबोधयत् ।। 
சானா= ஸ்வாதீதப்படுத்தப் | garr : = அரசனுடைய 
பட்ட மனத்தையுடைய 

T : = ஸந்தானத்தின் 
R : = அந்த ரிஷி 

KFI = தடைக்கு 
प्रणिधानेन = மற்ற விஷயங்களைத் HT == காரணத்தை 

தவிர்த்து அவ்விஷயத்தி SINT = பார்த்தார் அறிந்தார் ). 
லேயே மனத்தைச் செலுத் | ar = 

I = பிறகு 
துவதாலே ( ஜ்ஞான திருஷ் A = இவனுக்கு 
டியாலே ) 

TI - அறிவித்தார் . 
த்யானத்திலிருந்து நடந்த விஷயத்தை அறிந்தார் . அறிந்த 
பிறகு த்யான நிலையை விட்டு ஸாதாரண விழிப்பு நிலைக்கு வந்து 
திலீபனோடு பேசினார் . இது தோன்றுவதற்காக முதல் வாக்யத்தை 
844 என்று முடித்து அ q என்று வேறு வாக்யம் ஆரம்பித்தது . 
இக் கருத்தில்லையாகில் பார்த்து அறிவித்தார் என்று ஒரு வாக்ய 
மாகவே இருக்கும் . 

( 74 ) 
75 . 

पुरा शक्रमुपस्थाय तवोवी प्रतियास्यतः । 

आसीत् कल्पतरुच्छायामाश्रिता सुरभिः पथि ॥ 
ITI = முன் 

qfq = வழியில் 
TI = இந்திரனை 

சர் : காமதேனு 
SPEYIY = ஸேவித்துவிட்டு 

கலாTTIE = கல்பவ்ருக்ஷத்தின் 
sei = பூமிக்கு 

நிழலில் 
fuT : TE = திரும்பிப் போவ பரிசாக = நின்று கொண்டி 
தற்காக நீ புறப்பட்ட 

ருந்தது . 


போது 


முதல் வர்க்கம் 


16 


என் 


திலீபன் இந்திரனால் அழைக்கப்பட்டு , தேவ லோகத்திற்குப் 
போய் இந்திரனைத் தரிசித்துவிட்டுத் திரும்பி வரும்போது அவன் 
வரும் வழியில் காமனே கல்ப வ்ருக்ஷத்தின் நிழலில் நின்று கொண் 
டிருந்தது . 

தேவ லோகம் போகும் படியான மஹிமை இவ்வரசர்க 
ளுக்கு உண்டென்பது முன்னமே சொல்லப்பட்டது STFISHI 

(75 ) 
76 . धर्मलोपभयाद्राज्ञीमृतुस्नातामिमां स्मरन् । 

प्रदक्षिणक्रियाहयां तस्यां त्वं साधु नाचरः ॥ 
கா = தர்மம் தவறுமோ | TETஉப்ரதக்ஷிணம் 

என்ற அச்சத்தினால் காயா == செய்ய வேண்டியதற் 
SEIIT = பஹிஷ்டையாயிருந்து குரிய 
ஸ்நானம் செய்த 

TTH = அக் காமதேனு விடத்தில் 
it = இந்த ராணியை ச g = ( செவ்வனே ) முறைப்படி 
TT = நினைத்துக் கொண்டிருந்த TRY : = நடக்கவில்லை . 


பசு 


ஸந்ததி உண்டாகாமல் இருக்கும்போது மாதவிடாய்க்குப் 
பிறகு ஸ்நானம் செய்த ஸ்த்ரீகளிடத்தில் ஆரோக்யமுள்ள புருஷன் 
அவச்யம் போக வேண்டுமென்று சாஸ்திரம் கூறுகின்றது . 
தைவம் ப்ராஹ்மணன் இவற்றைப் பார்த்தபோது வலமாக வைத்து 
( பிரதக்ஷிணமாக ) ப் போக வேண்டுமென்று கூறுகின்றது . காலக் 
தவறி விடுமோ என்ற பயத்தால் வீட்டையே நினைத்துக் கொண் 
டிருந்த திலீபன் காமதேனுவைப் பார்த்தும் கவனியாது அதை 
ப்ரதக்ஷிணம் செய்துவராமல் , அதை வலஞ்செய்யாமல் இடஞ் 
செய்து நேராக வழியிலேயே வந்து விட்டான் . 

(76 ) 
77 . अवजानासि मां यस्मादतस्ते न भविष्यति । 

मत्प्रसूतिमनाराध्य प्रजेति त्वां शशाप सा ॥ 
TEIt = எக்காரணத்தால் 

= உனக்கு 
HIT 

FUgfir = என் கன்றை 
சரளா = அவமதிக்கின்றாயோ अनाराध्य - பூஜிக்காமல் 
* = அக்காரணத்தால் 

HTI = குழந்தை 


= என்னை 


76 


ரகுவம்சம் 


- 


- 


T : 


T = 654f , = உண்டாகாது , 

GIF 

உன்னை 
afi == என்று 

I = சபித்தது . 
கா = அந்தக் காமதேனு 

(77 ) 
78 . स शापो न त्वया राजन्न च सारथिना श्रुतः । 

नदत्याकाशगङ्गायाः स्रोतस्युहामदिग्गजे ॥ 
( TIR = ஓ அரசனே 

TIT : = அந்தச் சாபம் 
आकाशगङ्गायाः ஆகாச 

கங்கையின் II உன்னால் 
SEIT = கட்டிலடங்காத 

T : கேட்கப்படவில்லை . 
fer = திக்கஜங்களையுடைய TITfg =[[ 7 = ஸாரதியினாலும் 
சரி = ப்ரவாஹம் 

கேட்கப்பட்டு 

படவில்லை . 
சார் = இரைச்சலிடும் போது 

( 78 ) 
79 . ईप्सितं तदवज्ञानाद्विद्धि सार्गलमात्मनः । 

प्रतिबध्नाति हि श्रेयः पूज्यपूजाव्यतिक्रमः ।। 
STIC = அக்காமதே நுவை | FITTfisu : = பூஜிக்க வேண் 
அவமதித்ததினால் 

டியவரைப் பூஜிக்கத் தவறு 
SITE : = தன்னுடைய 
S = இஷ்டம் 

24 : = நன்மையை 
சாகா = தடைப்பட்டது என்று fign = தடை செய்கி 
fafa = அறி 

தன்றோ. 
76 - வது ச்லோகத்தில் நீ வழியில் நின்ற காம தேனுவை ப்ர 
தக்ஷிணம் செய்ய வேண்டி யிருக்கச் செய்யாமல் வந்து விட்டாய் 
என்று சொல்லப்பட்டது . ப்ரதக்ஷிணமாய் வருவது ஒரு பூஜை . 
இப் பூஜையைச் செய்யாதது அதை அவமதித்ததாக ஆகின்றது . 
அதனால் உனக்கு உண்டாக வேண்டிய புத்திர ஸம்பத்து தடைப் 
பட்டிருக்கிறது என்று இந்த ச்லோகத்தில் கூறப்படுகிறது . 

இப்படி இதுவே 77 - வது ச்லோகமாக இருக்கலாமாதலின் 
இதற்கு முன் இருக்கும் இரண்டு ச்லோகங்களும் இங்கு அவச்ய 
மில்லை . பின்னால் யாரோ சேர்த்தது என்று சிலர் கூறுவர் . 
மிகவும் பொருத்தமுள்ளது . சபித்தல் காமதேனுவின் ஸ்வபாவத் 
திற்கேற்றதன்று . சாபத்தைக் கவி முன் சொல்லியிருந்தால் அந்தச் 
சாபத்தினால் உன் புத்திர ஸம்பத்து தடைபட்டிருக்கிறது என்ன 
வேண்டுமே யன்றிச் சாபத்திற்குக் காரணமாக அ Smt சர் புகா 


முதல் ஸர்க்கம் 


77 


- 


என்று சொல்லப்பட்ட அவமதிப்பையே இங்கு னள 
என்று புத்திரன் உண்டாகாமலிருப்பதற்குக் காரணமாகக் காட்டு 
வது யுக்தமன்று . 

(79) 
80 . हविषे दीर्घसत्रस्य सा चेदानीं प्रचेतसः। 

भुजङ्गपिहितद्वारं पातालमधितिष्ठति ।। 
HIT = அந்தக் காமதேனுவோ 

Ti = ( ப 

பால் தயிர் முதலிய) 
= இப்பொழுது 

ஹவிஸ்ஸுக்காக 
teg = நீண்ட காலம் செய்ய IT = பாம்பினால் 

வேண்டிய ஒரு ஸத்ர யாகத் / frfar = மூடப்பட்ட ( அடைபட்ட ) 
தைச் செய்கின்ற 

34 = வழியையுடைய 
RE: = வருண பகவானுக்கு Tilal= பாதாளத்தில் 
( வேண்டிய ) 

afafasi = இருக்கின்றது . 
காம தேனுவினிடத்தில் அபசாரப் பட்டதால் இந்த க்லேசம் 
ஏற்பட்டதாகையால் அதைப் பூஜித்து அபசாரத்தைப் பரிஹரித்துக் 
கொள்ள வேண்டும் . ஆனால் அது இப்போது கிடைக்காது . அது 
பாதாளத்தில் நீண்ட காலம் இருக்க வேண்டியிருக்கின்றது . நீ 
அங்கே போவதும் முடியாது . ஒருவரும் உள்ளே வரக் கூடா 
தென்ற கண்டிப்பான உத்திரவுடன் ஸர்ப்பம் வழியைக் காத்துக் 
கொண்டிருக்கின்றது என்று கருத்து . இதனால் என்பது இங்கு 
T என்பதின் பொருளில் வந்திருக்கின்ற தென்பது ஸ்பஷ்டம் . 
பேர் சேர்ந்து ஒருவரை ப்ரதான யஜமானனாக்கிச் செய்யும் ஒரு 
வித யாகம் ஸத்ர மெனப்படும் . 

அபசாரத்திற்குப் பரிஹாரம் காமதேனுவைப் பூஜித்தே ஏற் 
படவேண்டும் என்று வைத்து அது இப்பொழுது ஸாத்யமன்று 
என்று இங்குக் கூறப்படுகின்றது . 

என் கன்றைப் பூஜிக்காமல் 
உனக்கு ஸந்ததி உண்டாகாது என்று அ.து சபித்திருந்தால் 
இப்படிச் சொல்வதற்கு இடமே இல்லை . ஆதலானும் சாபவ்ருத் 
தாந்தம் அபத்தமே என்று தெரிகின்றது . 

( 80 ) 
81 . सुनां तदीयां सुरभेः कृत्वा प्रतिनिधि शुचिः । 

TITI துகள் 
I = அந்தக் காமதேனுவினு FIL = புத்திரியை 
டையதான 

T ங் : - காமதேனுவுக்கு 


பல 


. 


ம் 


18 

ரகுவம்சம். 
எ fer = ப்ரதிநிதியாக ( பதி ! f = ஏனெனில் 
தய = செய்து ( வைத்து ) ( லாக ) : 1 = அது 
OR : = பரிசுத்தனாக 

A = ப்ரீதியுண்டானபோது 
பாக : = பத்னியுடன் 

SETTI = வேண்டியதைச் சுரக்கக் 
அ UTY = பூஜி 

கூடியது . 
காம தேனுவையே ஆராதிப்பது முதல் பக்ஷம் . அது கூடாமை 
யால் இரண்டாம் பக்ஷமாக அதன் புத்திரியை ஆராதிப்பாய் என்கி 
றார் . இதனாலும்சரி என்று புத்திரியையே ஆராதிக்க வேணும் 
என்ற சாபத்திலடங்கிய அபிப்பிராயம் பொருத்தமற்ற தென்பது 
விளங்குகின்றது . 

( 81 ) 
82 . इति वादिन एवास्य होतुराहुतिसाधनम् । 

अनिन्द्या नन्दिनी नाम धेनुराववृते वनात् ॥ 
sham 5 = இப்படிச் சொல் = ஸாதனமான (அவற் 
லிக் கொ ண் டிரு 

க் 

றைக் கொடுக்கின்ற ) 
பொழுதே 

aft = 3 ] = நிந்திக்கத்தகாத (பூஜிக்கத் 

தக்க ) 
disti = ஹோமத்தைத் தவறாது | faf TH = நந்தினி என்கிற 
செய்பவரான 

: = கறவைப் பசு 
TY = இந்த ரிஷியினுடைய 

SFIT = காட்டிலிருந்து 
ச ght = ஹோமதிரவ்யங்களுக்கு | alaga = திரும்பி வந்தது . (82 ) 
83 . ललाटोदयमामुग्नं पल्लवस्निग्धपाटला । 

बिभ्रती श्वेतरोमा सन्ध्येव शशिनं नवम् ।। 
TT4 = துளிர்போல் 

Tq| = (சிவப்பான) அந்தியா 
F = வழு வழுப்பாயும் 
TITS :சிவப்புமாய் 

sq = புதியதான ( அமாவாஸ் 
Sai = நெற்றியில் உண் யைக்குப் பிறகு தோன்றின ) 

எபு = சந்திரனைப்போல் 
அ gar = கொஞ்சம் வளைவான 

fait = தரிக்கின்றதான ( பசு 
Ariage = வெளுப்பு ரோமங்க என்று முன் 

முன் சுலோகத் 
ளாகிற குறியை 

தோடு அந்வயம் ) 
மூன்றாம் பிறை போன்றிருந்தது . அதன் நெற்றியிலுள்ள 
வெளுத்த ரோமங்களின் அமைப்பு . 


னது 


டான 


( 83 ) 


முதல் ஸர்க்கம் 


F9 


84 . भुवं कोष्णेन कुण्डोनी मेध्येनावस्थादपि । 

प्रस्नवेनाभिवर्षन्ती वत्सालोकप्रवर्तिन ।।। 
= அக்னி குண்டம் 

ta = பரிசுத்தமான 
போன்ற 

மடியையுடைய கா = கன்றைப் பார்த்த 
தாய் 

தினால் சுரந்த 
தள = வெது வெதுப்பான எண் - சுரப்பினால் ( பால் பெருக் 
(கொஞ்சமுஷ்ணமான ) 

கினால்) 
SEYY7ft = ( யஜ்ஞங்களின் 

முடி = பூமியை (தரையை ) 
வில் செய்கிற ) அவப்ருதம் அ sit = நனைக்கின்றதான 
என்கிற ஸ் நானத்தைக் 

( பசு) . 
காட்டிலும் 

( 84 ) 
85 . ( T : கன் : SriTi: ரளிராரீரிகார் 

तीर्थाभिषेकजां शुद्धिमादधाना महीक्षितः ।। 
சரிகா = ஸமீபத்தில் 

far : = அரசனுக்கு 
S : 

குளம்புகளால் கிளப் = புண்ய தீர்த்தங் 
பப்பட்ட 

களில் ஸ்நானம் 

செய்வ 
THI = ( அரசனது) தேஹத்தை தால் உண்டாகின்ற 
Eng : = தொடுகின்ற அவன் ஏ far = சுத்தியை ( புனிதத் தன் 
மேல் விழுகின்ற ) 

மையை ) 
( T : ஏர் : = தூளியின் துணுக்குக் | TTTSTHI = உண்டாக்குகின்ற ( பசு ) . 

களால் 

முனிவரும் அரசனும் இருந்த இடத்திற்கு அருகே போகின்ற 
வழியாகக் கொட்டிலுக்குப் போயிற்று , காட்டில் மேய்ந்து விட்டுத் 
திரும்பி வந்த நந்தினி என்கிற பசு . அது ஆச்ரமத்தில் நுழைந்த 
உடனே எல்லோருடைய கண்களும் அதன் மேல் விழுந்தன . முத 
லில் அதன் முகம் காணப்பட்டது . பிறகு அதன் மடி ; இவர்களைத் 
தாண்டி அப்புறம் போன போது அதன் தூளி மேல்விழ மஹா 
பரிசுத்தி உண்டாயிற்றென்று அரசன் மகிழ்ந்தான் . (85 ) 
86 . तां पुण्यदर्शनां दृष्ट्वा निमित्तज्ञस्तपोनिधिः । 

याज्यमाशंसितावन्ध्यप्रार्थनं पुनरब्रवीत् ।। 
ITE : = சகுனமறிந்த 

T = புண்யமான (சுபத்தைத் 
எள் : = (வஸிஷ்ட ) முனிவர் தரக் கூடிய ) 


80 


ரகுவம்சம் 


- 


T = தர்சனத்தை உடைய பண = கோரிக்கையையுடைய 
ti = அந்த நந்தினியை 

TISH = யஜ்ஞம் பண்ணிவைக்கத் 
பார்த்து 

தகுந்தவனான (சிஷ்யனான ) 
சா = ஊஹிக்க ( எதிர்பார்க் திலீபனை 
க )ப்பட்ட 

T : = மறுபடியும் 
சஈவு = வீணாகாத ( ஸபலமான ) அ yar = சொன்னார் . 

நந்தினியின் பேச்சை எடுத்தவுடனே அது வந்ததாகையால் 
சகுன அறிவு பெற்ற வசிஷ்டர் திலீபனது விருப்பம் சீக்கிரமே 
கை கூடுமென்று ஊஹித்தார் . உஹித்த விஷயத்தை உடனே திலீப 
னுக்குச் சொன்னார் . க்ருஹஸ்தர்கள் யக்ஞம் செய்வார்கள் . புரோ 
ஹிதர்கள் கூட இருந்து செய்து வைப்பார்கள் . செய்து வைப்ப 
வர்கள் யாஜகர் எனப்படுவர். யாருக்குச் செய்து வைக்கின்ற 
னரோ, அந்த க்ருஹஸ்த்ர்கள் யாஜ்யர்கள் எனப்படுவர் . ஸுர்ய 
வம்சத்தரசர்களுக்குப் புரோஹிதரான வசிஷ்டர் யாஜகர் . அவர் 
கள் யாஜ்யர்கள் . ஆகவே இங்குத் திலீபனை வசிஷ்டனுக்கு யாஜ்ய 
னாகச் சொன்னது . சிஷ்யன் என்ற கருத்தில் ஒருவாறு முடியும் . 
சாபு என் றதை உரையாசிரியர்கள் வேறு விதமாக 
வ்யாக்கியானம் செய்திருக்கின்றனர் . ஏன் என்பதால் வஸிஷ் 
டரும் தினம் தினம் அதைத் தரிசித்துத் தம்மைப் பவித்ரராக்கிக் 
கொள்வதாகக் கருதினர் என்பதும் , திலீபனுக்கும் அப்போதுண் 
டான அதன் தர்சனம் வீணாகாது என்று கருதினர் என்பதும் 
தோற்றுகின்றன . 

நந்தினி வந்தவுடன் வஸிஷ்டரும் அதையே பார்த்துக் கொண்டு 
பேச்சை நிறுத்தி யிருந்தாராதலின் ‘ ராசா மறுபடியும் சொன் 
னார் எனப்பட்டது . 

(86 ) 
87 . 

अदूरब 

वर्तिनी सिद्धिं राजन् विगणयात्मनः । 

उपस्थितेयं कल्याणी नाम्नि कीर्तित एव यत् ।। 
(3 ) S = ஓ அரசனே 

விருப்பம் சீக்கிரமே நிறை 
TIT : = தன் (உன்) னுடைய 

வேறுமென்று ) 
kar = இஷ்டம் பூர்த்தியாவது fix = நிச்சயமாக எண்ணிக் 
எ Tafiat- ஸமீபத்திலேயே கொள் . ( ஏனெனில்) 

இருக்கிறதென்று (உனது சாரி - பெயர் 


- 


முதல் ஸர்க்கம் 


81 


யான 


அ = சொல்லப்பட்ட 
போதே 

STE = இந்த நந்தினி 
கவனி = ஸர்வ மங்கள மூர்த்தி 15 Sqfxal = வந்ததே ( அதனால் ) .() 
88 . वन्यवृत्तिरिमां शश्वदात्मानुगमनेन गाम् । 

विद्यामभ्यसनेनेव प्रसादयितुमर्हसि ।। 
= காட்டு வஸ்துக்களையே ர் = இப்பசுவை 

( காய் கிழங்குகளையே ) ச = அப்யாஸத்தால் 
f : = புசிக்கின்றவனாய் 

afiq = வித்தையைப்போல் 
TNT = இடைவிடாது 

TEIEurfa = அருள்புரியும்படி 
SITHI = தன் அநுஸரணத்தி (தெளிவு பெறும்படி ) செய் 

னால் ( தானே பின் சென்று ) வாயாக . 


ப்ரஸாதம் என்பதற்கு அருள் , தெளிவு என்று இரண்டர்த்தம் . 
நந்தினி விஷயத்தில் அருளையும் வித்யை விஷயத்தில் தெளிவையும் 
கொள்ள வேண்டும் . நந்தினி மேய்வதற்காகக் காட்டுக்குப் 
போகும் போது அதை ய நுஸரித்து அதற்குப் பின் போய் வந்து 
கொண்டிருப்பது தான் திலீபன் செய்ய வேண்டிய கார்யம் . இதை 
மேல் ச்லோகங்களில் விளக்குகிறார் . 

( 88 ) 
89 . प्रस्थितायां प्रतिष्ठेथाः स्थितायां स्थितिमाचरेः । 

निषण्णायां निषीदास्यां पीताम्भसि पिबेरपः ॥ 
agi = இது 

fu = படுத்துக் கொண்ட 
TfLITY = சென்றபோது FE = உட்கார் . ( போது 
Tfsu : = செல் . 

fairaft = தண்ணீர் குடித்த 
farqH = நின்றபோது 
fefut: = நில் . 

ச N : fa ; = தண்ணீர் 

தண்ணீர் குடி . 
தானாக இவன் அதை ஓட்டவோ நிறுத்தவோ கூடாது . 
நிற்கும் போது இவன் உட்காரக் கூடாது . அது தண்ணீர் 
குடிக்காத போது இவன் குடிக்கக் கூடாது . இந்த நியமங்களுடன் 
அதன் பின் சென்று வரவேண்டும் . 

( 89 ) 
90 . वधूभक्तिमती चैनामर्चितामा तपोवनात् । 

प्रयता प्रातरन्वेतु सायं प्रत्युद्जेदपि ।। 
11 


போது 


83 


ரகுவம்சம் 


-- 


- 


SEE = பெண்ணும் (ஸுதக்ஷிணை | THIT = இப்பசுவை 
யும் ) 

SERIT = ஆச்ரமம் வரையில் 
பாக்கர் = பக்தியுள்ளவளாய் அர = பின் செல்ல வேண்டும் . 
THI = பரிசுத்தையாய் 

HIYA = ஸாயங்காலத்தில் 
I: காலையில் 

Fgasit = எதிர் சென்றும் 
ச = பூஜை செய்து 

அழைக்க வேண்டும் . 
கீழ் 81 - வது சலோகத்தில் பத்னியுடன் பூஜி யென்றார் . பத்னி 
செய்ய வேண்டிய கார்யம் என்ன வென்பது இங்குச் சொல்லப் 
பட்டது . பூப்போட்டு , சந்தனம் பூசி , தூப தீபம் காட்டிப் பூஜை 
செய்து , மேயப்போகும்போது ஆச்ரம எல்லைவரையில் பின் 
சென்று அனுப்பிவிட்டு , ஸாயங்காலம் ஆச்ரமத்து எல்லையில் 
சென்று வரவேற்றுக் கூட வர வேண்டியது . இது தான் சுதக்ஷிணை 
யின் கார்யம் . 

( 90 ) 
91 . 

इत्याप्रसादादस्यास्त्वं परिचर्यापरो भव । 

अविन्नमस्तु ते स्थेयाः पितेव धुरि पुत्रिणाम् ।। 
S = இவ்விதமாக 

= இடையூறில்லாமை 
SHIRTIEEE = ப்ரீதி ( அருள் ) உண் SIET = இருக்கட்டும் (இடை யூ 
டாகும் வரையில் 

றின்றி இந்த விரதம் முடி 
TTI : = இந்த நந்தினியின் 

யட்டும் ) . 
qfraf = பணிவிடையில் 

fur = (உன் ) தகப்பன் போல் 
TT : = ஊற்ற முள்ளவனாக fami = புத்ரவான்களுக்குள் 
= 

I = முதலில் 
= உனக்கு 

4 = இருக்கக் கடவாய் . 
வ்ரதம் இவ்விதமானது இதை இப்படிச் செய்ய வேண்டு 
மென்று உபதேசித்து முடித்து விட்டு வர தம் இடையூறின்றி முடிய 
வேண்டும் , பலமும் உண்டாக வேண்டு மென்று ஆசீர்வாதத் 
தையும் முனிவர் செய்தார் . 

(91 ) 
92 . 

तथेति प्रतिजग्राह प्रीतिमान् सपरिग्रहः । 

आदेश देशकालज्ञः शिष्यः शासितुरानतः ।। 
கங்கள் : = தேச 

காலங்களை இப்படிச் செய்ய வேண்டு 
யறிந்த ( இன்ன இடத்தில் 

மென்றறிந்த ) 
இன்ன ஸமயத்தில் இதை | fxrsy : = சிஷ்யனான திலீபன் 


- 


முதல் ஸர்க்கம் 


83 


. 


Tafss : = பத்தியோடு 

கூப்பி ) வணங்கினவனாய் 
சரி = குருவினுடைய 

THI = அப்படியே 
ச = கட்டளையை 

इति = என்று 
சி = களிப்புற்றவனாய் SATHS = அங்கீகரித்தான் . 
GIF6: = (விநயத்தினால் 

ஆச்ரமத்தில் குருவின் முன்னிலையில் உபதேசத்தையும் உத்தர 
வையும் இப்படிப் பெற்றுக் கொள்ள வேண்டு மென்று அறிந்தவ 
னாதலால் ஆசாரியனுக்கு உலகத்தை யெல்லாம் ஒரு குடையின் 
கீழ் ஆளும் சக்ரவர்த்தி நான் , என்ற அஹம்பாவம் கொஞ்சம் இவ 
னுக்கு உண்டு என்ற எண்ணம் கொஞ்சமும் உதிக்காதபடி 
பூர்ணமான விநயத்தோடு நடந்து கொண்டு அவரை மகிழ்வித்தான் 
திலீபன் என்பது கருத்து . 

( 92 ) 
93 . अथ प्रदोषे दोषज्ञः संवेशाय विशाम्पतिम् । 

सूनुः सूनृतवाक् स्रष्टुर्विससोर्जितश्रियम् ।। 
37 = பிறகு 

கன் = ஸ்திரமான 
HTS ( Tii ) = ராத்திரியானபோது தேஜஸ்ஸை உடைய 
INI : = வித்வானான 

faHg = அரசனை 
TTTS - ப்ரியமும் உண்மையு | arq = படுத்துக் கொள்வதற் 

வாத்தையையுடைய 
TY: I : = ப்ரஹ்மாவின் புத்திர | ftees = விட்டார் (விடைகொடுத் 
ரான வஸிஷ்டர் 

தனுப்பினார் ). 
ஸந்தானத்திற்காகச் செய்ய வேண்டிய உபாயத்தின் உப 
தேசம் முடிந்து விட்டது . இனி வேறு விஷயம் என்பதற்காக 
அ என்றாரம்பித்தது . வ்ரதோபதேசம் முடிந்த பிறகு வேறு எத் 
தனையோ விஷயங்கள் ப்ரஸ்தாவத்திற்கு வந்தன . அவற்றை எல் 
லாம் பேசிக் கொண்டிருந்தனர் . பேசுவதெல்லாம் ரிஷிதான் . 
பேச்சுக்கள் 

உண்மைகளைத் தெரிவிப்பனவாயிருக்கும் . 
அதோடு கேட்கக் கேட்க இன்பமாயிருக்கும் . ஆகையால் திலீப 
னுக்கு மேல் மேல் அவர் பேச்சைக் கேட்டுக் கொண்டேயிருக்கலா 
மென்ற எண்ணம் . பார்ப்போரை வசீகரிக்கக் கூடிய , 
வென்று ப்ரகாசிக்கிற தோற்றத்தோடு புத்திமானாயும் குணவானாயு 
முள்ள அரசனுக்கு இன்னும் பல விஷயங்களைச் சொல்ல வேண்டு 
மென்கிற எண்ணம் ரிஷிக்குமுண்டு . ஆகையால் பேச்சு வெகு 


மான 


காக 


பலபல 


பளபள 


84 

ரகுவம்சம் 
நேரம் நடந்தது . ஸாயங்காலம் கழிந்து ராத்திரி ஆரம்பமாகி விட் 
டது . இனியும் அரசனை நிறுத்திப் பேசினால் அவன் ஆரோக்யத் 
திற்குத்தகாது என்று எண்ணி அறிஞரான முனிவர் அரசனே 
இனி நீ போய் ஆஹாரம் செய்து விட்டுப் படுத்துக்கொள் . மற் 
றது விடியற்காலம் பேசிக் கொள்ளலாம் என்று கூறி அனுப்பி 
னார் . என்றிவ்விஷயங்களைக் கவி ஸ்வாரஸ்யமாக விசேஷணங்களை 
இட்டுக் காட்டுகிறார் . 

( 93 ) 
94 . सत्यामपि तपस्सिद्धौ नियमापेक्षया मुनिः । 

कल्पवित्कल्पयामास वन्यामेवास्य संविधाम् ।। 
TH : = தபஸ்ஸினாலுண்டான 

சங்க = வ்ரதத்தை 
faal = நினைத்த வஸ்துக்களைத் தரு தேசித்து 

விக்கக் கூடிய சக்தியானது ag = இந்தத் திலீபனுக்கு 
TTHI = இருந்த போதிலும் TF = காட்டிலுண்டான ( காய் 
க = கல்பத்தை ( அது அது கிழங்கு முதலிய ) வஸ்துக்க 
செய்யப்பட வேண்டிய 

ளாகிய 
முறையை ) அறிந்தவரான 

= ( ஆஹார ) வசதியையே 
Tf ; = முனிவர் 

STATEIS = செய்து வைத்தார் . 
அரசன் உத்தமமான ஆஹாரம் புசிப்பவன் . ஆகையால் அவ 
னுக்குரிய ஆஹாரம் கொடுக்கப் படவேண்டும் . ஆயினும் விரதத் 
துடன் இருந்து அவன் நந்தினியை உபசரிக்க வேண்டியிருப்பதால் 
அவ்வித ஆஹாரம் உசிதமில்லை என்று கருதி முனிவர் ரிஷிகளின் 
ஆஹாரத்தையே புசிக்கும்படி கட்டளையிட்டார் . 

இவ்வரசன் இவ்வித ஆஹாரத்தைப் புசித்து வழக்கப்பட்டவ 
னல்லன் . 

அறுசுவையோடுண்ணும் வழக்கமே உள்ளவன் . ஆயி 
னும் இம்மாறுதலை சரமமின்றி அவன் ஸஹித்தான் . முன் உத்தம 
மான உணவுஉண்ணும் போது அதில் அவனுக்குப் பற்று இல்லை. 
ஆதலால் அது இல்லாத போது கஷ்டமே தெரியவில்லை . மேல் 

லோகத்தில் கூறும் படுக்கை விஷயமும் இப்படியே . இங்கு 
இப்படிக் கருத்தைக் கொள்ள வேணு மென்பதற்காகவே கவி முன் 
21 - வது ச்லோகத்தில் 3185 : SSETS என்றார் . 

( 94 ) 
95. निर्दिष्टां कुलपतिना स पर्णशालामध्यास्य प्रयतपरिग्रहद्वितीयः । 

तच्छिण्याध्ययनविबोधिनावसानां संविष्टः कुशशयने निशां निनाय ।। 


- 


முதல் ஸர்க்கம் 

85 
इति श्रीकालिदासीये रघुवंशे महाकाव्ये सन्तानोपायनिर्णयो नाम 

744 : சர் : 
அந்த அரசன் 

செய்யப்பட்ட படுக்கையில் 
TI = பரிசுத்தையான (நியமா 

isr: = படுத்து 
னுஷ்டான முள்ள ) Fr = அம்முனிவருடைய 
परिग्रह द्वितीयः = பத்னியான சுதா = சிஷ்யர்களுடைய 
க்ஷிணையோடு கூட 

& = வேதாத்யயனத்தால் 
Hafirl = குலபதியான வஸிஷ்ட (சிஷ்யர்கள் வேத மோதிய 
முனிவரால் 

தால் ) 
fritz = குறிக்கப்பட்ட Faftr = அறிவிக்கப்பட்ட 
வனா = பர்ணசாலையில் 

3EFIT = முடிவையுடைய 
qx = இருந்து கொண்டு RIL = இரவை 
காசு = தர்ப்பப் புல்களால் FT = கழித்தான் . 

ஆயிரக் கணக்கில் பல பேர்களுக்கு ஆஹாரம் போட்டு வஸிக் 
கச்செய்து வித்தை கற்பிப்பவர்களுக்குக் குலபதி என்று பெயர் . 
வஸிஷ்டர் ஒரு குலபதி . அவரது பர்ணசாலையைச் சுற்றி எத் 
தனையோ ரிஷிகள் தனித்தனியே பர்ண சாலைகளில் வஸித்து வந்த 
னர் . அவற்றில் தற்காலம் ஒருவரும் இல்லாத ஒரு பர்ணசாலையைக் 
காட்டித் திலீபனை அதில் வஸிக்கச் சொன்னார் . ஆஸனம் , படுக்கை , 
எல்லாம் தர்ப்பமயம் . ஆஹாரத்திற்குப் பிறகு அரசன் தர்ப்பப் 
படுக்கையில் படுத்துக் கொண்டான் , கார்யத்திலேயே கருத்துடை 
யவனாதலின் அவன் வெகுவாகத் தூங்கவே இல்லை . காலங் காட்டுங் 
கருவி அங்கு ஒன்றுமில்லை . இன்னும் விடிவதற்கு எத்தனை நாழிகை 
இருக்குமோ என்று எண்ணிக் கொண்டு விழித்திருந்தான் . வேத 
மோதும் சப்தம் கேட்டது . அதனால் இரவு சென்றுவிட்டது என்று 
அறிந்தான் . அந்த சப்தத்தைக் கேட்டுக் கொண்டிருந்தான் 
பொழுது விடிந்தது . தனது காலைக்கடன்களைச் செய்து முடித்துக் 
கொண்டு குருவை வணங்கி நந்தினியைப் பூஜிக்க அவர் அனுமதி 
பெற்றான் . 

இத்துடன் ஸந்தானத்தைப் பற்றிய ப்ரகரணத்தில் அதற்காக 
நந்தினியை உபசரிக்க வேண்டு மென்று தீர்மானம் செய்யப்பட்ட 
தென்பதைச் சொல்லுகிற ஒரு பாகம் முடிவு பெற்றது . 

|| முதல் ஸர்க்கத்தின் உரை முற்றிற்று || 


( 95 ) 


|| இரண்டாவது வர்க்கம் || 


= 


பிறகு 


உடைய 


பசுவை 


अथ प्रजानामधिपः प्रभाते जायाप्रतिग्राहितगन्धमाल्याम् । 
वनाय पीतप्रतिबद्धवत्सां यशोधनो धेनुमृषेर्मुमोच ॥ 

இவற்றையுடைய , 
TITC = காலையில் 

in = பால் ஊட்டினதற்குப் 
T : = புகழையே செல்வமாக 

பிறகு 

afi = தரியில் மறுபடியும் கட் 
TRITIEfq1 : = அரசன் 

டப்பட்ட 
5 ] T [ = மனைவியினால் (ஸுதக்ஷிணை | SEEIE = கன்றையுடைய 
யினால் ) 

: H = முனிவருடைய 
arise = ஸமர்ப்பிக்கப்பட்ட 
( பெற்றுக் கொள்ளச் செய் Tiq = காட்டிற்கு (காட்டில் 
யப்பட்ட ) 

மேயப் போவதற்காக ) 
TTHITIS = சந்தனம் பூமாலை = ( அவிழ்த்து ) விட்டான் . 

முனிவருடைய கட்டளைப்படி ஸதக்ஷிணை சந்தனம் பூசிப் 
பூமாலை போட்டுப் பசுவைப் பூஜித்தாள் . அப்போது பால் கறந்த 
பிறகு கன்று ஊட்டிக் கொண்டிருந்தது . 

ஸ்-தக்ஷிணையின் பூஜை 
முடிந்ததும் ஊட்டி நின்ற கன்றைக் கட்டி விட்டுத் திலீபன் பசுவை 
அவிழ்த்து விட்டான் . 

TTITHIRq: - மக்களுக்கெல்லாம் அதிபதி . இவன் ஏவினால் 
மாட்டை மேய்க்க எத்தனை மனிதர் காத்திருப்பர் . அவ்விதமான 
வன் தானே மேய்ப்பதற்காக அதை அவிழ்த்து விட்டான் . ஏனெ 
னில் அவன் 17 : புகழையே செல்வமாக உடையவன் . அரிய 
குணங்களால் உண்டாகும் ப்ரஸித்தி புகழ் எனப்படுகிறது .. 
பித்ருக்களின் கடனைத் தீர்ப்பதில் உள்ள ச்ரத்தையினால் தானா 
மாடு மேய்ப்பது என்று அஹந்தை கொள்ளாமல் பசுவை 
சரித்தான் . கர்வம் பிடித்தவன் ; ஸந்தானம் உண்டாக வழியிருந் 
தும் சும்மாவிருந்து விட்டான் என்ற அபக்யாதியை ஸஹிக்கமாட் 
டான் . 

பசுவே பூஜிக்கத்தக்கப் பிராணி . அதிலும் இது குருவான 
வஸிஷ்டருடையது . அவருடைய ஹோம த்ரவ்யங்களைக் கொடுக் 


. 


இரண்டாவது ஸர்க்கம் 


87 


கும் காமதேனுவின் கன்று . இதைப் பூஜிப்பதில் அகௌரவ 
மென்ன ? இதைச் செவ்வனே உணர்ந்தான் விவேகியான திலீபன் . 

பத்நீ , பார்யா , என்றிப்படி வேறு பதங்களை உபயோகப்படுத் 
தாமல் ஜாயா என்கிற பதத்தை உபயோகப்படுத்தினது அவளிடத் 
தில் புத்திரன் உண்டாக வேண்டுமென்ற கருத்தைக்குறிக்கின்றது . 

இந்த்ரவஜ்ரா , உபேந்த்ரவஜ்ரா , என்ற இரண்டுவித பாதங்களா 
லாகிய உபஜாதி வருத்தம் இது . இருவரின் சேர்க்கையையோ 
சேர்ந்து செய்யும் கார்யத்தையோ சொல்லுமிடத்தில் இவ்விருத்தத் 
தைக் கவி கையாளுகிறார் . இங்கு அரச தம்பதிகள் இருவரும் 
செய்கின்ற நந்தினியின் உபசாரம் கூறப்படுகின்றது . நந்தினியும் 
திலீபனும் சேர்ந்து செய்வதைக் கூறுகின்றது என்றும் சொல்ல 
லாம் . 
. 

तस्याः खुरन्यासपवित्रपांसुमपांसुलानां धुरि कीर्तनीया । 

मार्ग मनुष्येश्वरधर्मपत्नी श्रुतेरिवार्थ स्मृतिरन्वगच्छत् ।। 
arrigers = குற்றமற்றவர்களுக் 767 = பரிசுத்தமான 

குள் ( ஸ்த்ரீ களுக்குரிய rige = புழுதியையுடைய 
எல்லா குணங்களும் நிரம் : = அப்பசுவின் 

பப் பெற்றவர்களுக்குள் ) Train = வழியை 
R = முதலில் 

= rfer: = (மனுமுதலியோர் செய்த) 
कीर्तनीया சொல்லத்தக்கவளான ஸ்ம்ருதி நூல் 
मनुष्येश्वर அரசனது 

ga : = ச்ருதியின் ( வேதத்தின் ) 
us = தர்ம பத்தியான ஸுத | arefaz = அர்த்தத்தைப் பின்பற் 
க்ஷிணை 

றிச் செல்வது ) போல் 
SITTRIK = குளம்பு ( அடி ) வைப்பி TATT37, = அ நுஸரித்தாள் (பின் 
னால் 

சென்றாள் ) . 


முன் ஸர்க்கம் 90 - வது ச்லோகத்தில் சொன்னபடி நந்தினி 
மேயப் போகும் போது ஸுதக்ஷிணை ஆச்ரமத்தின் எல்லை வரையில் 
பின் சென்றாள் . திலீபன் போலவே ஸுதக்ஷிணையும் கர்வமற்றிருந் 
தாள் . இது தோன் றவே TJSaatre என்ற நீண்ட பதத்தால் 
அவளைக் குறித்தது . 

ஒரு ப்ரமாணத்தால் ஒன்றை அறிந்து பிறகு அதை நினைப்பது 
ஸ்ம்ருதி எனப்படுகின்றது . மனு முதலியோர் வேதமாகிற ப்ரமா 


88 


ரகுவம்சம் 


உண்டான 


(2 ) 


ணத்தைக் கொண்டு அறிந்த விஷயங்களை நினைத்து மனு ஸ்ம்ருதி 
முதலிய நூல்களில் அவற்றை எழுதி வைத்திருக்கின்றனர் . ஆகை 
யினாலேயே இந்நூல்களும் ஸ்ம்ருதி எனப்படுகின்றன . இதனால் 
இத்தகைய ஸ்ம்ருதி நூல் , வேதம் சொல்லும் விஷயத்தையே தானும் 
பின் பற்றுகிறதென்பது ஸ்பஷ்டம் . ச்ருதி போன்றது நந்தினி. 
அதன் பொருள் போன்றது நந்தினி போன வழி . ஸ்ம்ருதி போன் 
றவள் ஸுதக்ஷிணை . ச்ருதியின் பொருளைப் பின்பற்றா தொழியு 
மாயின் ஸ்ம்ருதி ப்ரமாணமாகாது . 

பெரியோர் அதை ஆதரிக்க 
மாட்டார்கள் . அதுபோல் வஸிஷ்டரது கட்டளைப்படி நந்தினி 
யின் வழியைப் பின்பற்றிப் போகாதொழியில் ஸுதக்ஷிணையின் 
ஸ்வரூபம் குணம் எல்லாம் கெடும் . பெரியோர்கள் நிந்திப்பர் . 
இவ்வித விவேகம் அவளுக்குண்டு . ஆகவே பின் சென்றாள் . பின் 
செல்லும் போது மிகுந்த பக்தியோடு சென்றாள் . நந்தினி போன 
வழியாயிற்றே . அதன் காலடிபட்டு 

தூளி நமது 
சரீரத்தில் படும்படியான பாக்கியம் பெற்றோமே யென்று களித் 
தாள் . உத்தமியான பதிவ்ரதை யன்றோ இவள் . 
3 . निवयं राजा दयितां दयालुस्तां सौरभेयीं सुरभिर्यशोभिः । 

पयोधरीभूतचतुरसमुद्री जुगोप गोरूपधरामिवोर्वीम् ।। 
45 = இரக்கமுள்ளவனான , Tik = காமதேனுவின் புத்ரி 
T : = புகழ்களால் 

யான நந்தினியை 
ர் : = வாஸனை பெற்ற ( இனிய aatf - IIETETIC = நான் கு 
TIS [ = 

(வனான ) ஸமுத்ரங்களும் முலையாக : 
Fair = (தன் ) காதலியை FIETITIE = பசுவின் உருவம் 
F = திருப்பி அனுப்பிவிட்டு Saff = பூமியைப் போல் தரித்த 
TI = அந்த 

ஏர் = காத்தான் . 
ஆச்ரமத்தின் எல்லை முடிந்தது . இனி ஸுதக்ஷிணை திரும்ப 
வேண்டும் . ஆனால் அவள் திரும்பவில்லை . அன்பினாலும் பக்தியி 
னாலும் சென்று கொண்டே யிருந்தாள் . திலீபன் பார்த்தான் . 
மஹர்ஷி கட்டளையிட்ட இடம் வரையில் வந்தாய் விட்டது . அதற்கு 
மேல் சென்று அவள் மிருதுவான தனது சரீரத்தை வாட்டிக் 
கொள்வதில் என்ன பயன் ? என்று ஆலோசித்து அவள் கஷ்டப் 
படுவதை ஸஹியாமல் இனி , திரும்பி ஆச்ரமம் செல்லலாம் 
என்றான் . அதன் பிறகு அவள் ஆச்ரமத்திற்கு வந்தாள் . 


அரசன் 


5 


ரண்டாவது ஸர்க்கம் 


89 


तस्य 


-- 


பிறகு அவன் வெகு ச்ரத்தையோடு நந்தினியைக் காத்தான் . 
அகண்ட பூ மண்டலத்தைப் பரிபாலனம் செய்வதில் எவ்வளவு 
கவலையும் கவனமும் இருக்குமோ அவ்வளவு கவலையுடனும் 
கவனத்துடனும் அதைக் காத்தான் . இது உபமானத்தினால் தோன் 
றும் கருத்து . 

( 3 ) 
व्रताय तेनानुचरेण धेनो W षेधि शेषोऽप्यनुयायिवर्गः । 

न चान्यतस्तस्य शरीररक्षा स्ववीर्यगुप्ता हि मनोःप्रसूतिः ।। 
FIFE = விருதத்திற்காக 

அவனது 
4 : = பசுவின் 

SrI = சரீரத்தின் காப்பு 
எாள் = பின் செல்கின்ற ச : = மற்றொருவரால் 
= அந்தத் திலீபனால் 

TH = இல்லையே .. 
r : = மற்ற ( டைய கூட்டமும் கள் : = மனுவின் 
Saarifsit = ஸேவகர்களு HTA : = ஸந்ததி 

a = தடுக்கப்பட்டது (நிறுத் தன் வீர்யத்தினாலேயே 
தப்பட்டது. ) ( ஏனெனில் ) ரா = காக்கப்பட்டதன்றோ. 

இரண்டு விதமான ப்ரயோஜனத்திற்காகத் திலீபன் பிறரை 
அபேக்ஷிக்கலாம் எனத் தோன்றும் . நந்தினியை உபசரிப்பதில் 
தனக்கு உதவி புரிவது ஒன்று . தன்னைப் பாதுகாப்பது ஒன்று . 
நந்தினியைத் தானே உபசரிக்க வேண்டு மென்ற நியமமிருக்கின்ற 
படியால் அவ்விஷயத்தில் எவ்வித உதவியும் பிறர் செய்வதற்கில்லை . 
தன்னைத் தானே பாதுகாக்கும் திறமை யுடையவனாதலால் இதற் 
காகவும் பிறர் வேண்டியதில்லை . Ti ( f (33TETT ( 19 ) என்று முன் 
சொன்னதைக் கவனிக்கவும் . ஆகவே அவன் ஒருவரையும் தன் 
னோடு அழைத்துச் செல்லாது எல்லோரையும் திருப்பி அனுப்பி 
விட்டான் . 

அரசன் செல்லும் போது நாமும் அவனுடன் செல்ல வேண் 
டும் என்று தமது கடமையை யுணர்ந்தும் அவனிடத்திலுள்ள 
பக்தியினாலும் சேவகர்கள் அவன் போகும் போது அவனோடு 
கூடச் செல்வதற்காகத் தாமும் புறப்பட்டார்கள் . ஸுதக்ஷிணை 
நின்ற பிறகும் பின் தொடர்ந்தார்கள் . ஆகவே அவன் அவர்களை 
யும் தன்னுடன் வர வேண்டாமென்று திருப்பி அனுப்பினான் . (4 ) 
5 . आस्वादवद्भिः कबलैस्तृणानां कण्डूयनैर्दशनिवारणैश्च । 

अव्याहतैः स्वैरगतैः स तस्याः सम्राट् समाराधनतत्परोऽभूत् ।। 
12 


90 


ரகுவம்சம் 


வதாலும் 


( 5 ) 


TIR - ராஜாதி ராஜனான 

ராசி : 2 இஷ்டப்படி உள்ள 
T : = அந்தத் திலீபன் 

ஸஞ்சாரத்தாலும் ( தடுக்கா 
SEEfg : = ருசியுள்ள 

மல் அதனிஷ்டப்படி ஸஞ் 
Ti M: = புல் கவளங்களா சரிக்க விடுவதாலும் ) 
கா : - சொறிவதாலும் [ லும் Te : = அந்த நந்தினியின் 
ers : = காட்டு ஈக்களை ஓட்டு FEITTI # = சுச்ரூஷையில் 

TENT : = ஊற்றமுள்ளவனாக 
அவன்: - தடுக்கப்படாத 

ஈ E = ஆனான் . 
அது மேயும் போது தான் சும்மா இராமல் நல்ல புல்லாகப் 
பார்த்துக் கையால் பிடுங்கிக் கவளம் கவளமாக அதற்குக் கொடுத் 
தான் . 

மேயாது நின்றபோது சொறிந்தான் . அதன் மேல் வந்து 
உட்காரும் ஈக்களை எல்லாம் ஓட்டினான் . அங்கு நல்ல புல் இல்லை, 
இங்கு நல்ல புல் இருக்கிறது என்று தனக்குத் தோன்றுவதை 
அநுஸரித்து அது தானாக ஒரு இடத்திற்குப் போவதைத் தடுக்காம 
லும் மற்றோர் இடத்திற்கு ஒட்டாமலும் அதன் இஷ்டப்படி 
அதைப் போகவிட்டான் . இப்படி உபசரித்தான் . 
6 . स्थितः स्थितामुञ्चलितः प्रयातां निषेदुषीमासनबन्धधीरः । 

जलाभिलाषी जलमाददानां छायेव तां भूपतिरन्वगच्छत् ।। 
பார் : = அரசன் 

எ EITIE = நீரை உட்கொள் 
firrig = ( அது ) நின்றபோது 

ளும் போது 
f7: = நின்றவனாய் 

எனகா = நீரை விரும்புபவனாய் 
TTITH = போன போது 

( குடிக்கின்றவனாய் )) 
Safar : = போனவனாய் 

TI = அந்த கோவை 
Fu = படுத்த போது 

= நிழல்போல் 
SIKAT : = ஆஸனம் போடுவ ன் = பின்பற்றினான் ( அநு 

தில் வல்லவனாய் (உட்கார்ந் ஸரித்தான் ). 
தவனாய் ) 
முன் ஸர்க்கம் 89 - ச்லோகத்தில் கூறப்பட்ட குருவின் கட் 
டளையைச் சிறிதும் தவறில்லாது அரசன் அநுஷ்டித்தான் என்று 
குறிப்பால் காட்டுவதற்காக அவ்விடத்தில் கூறிய படியே இங்குக் 
கூறியிருப்பதைக் காண்க . 

உட்கார்ந்திருக்கும் போது அரசன் கால்களை இப்பக்கம் அப் 
பூக்கம் நீட்டுவது மடக்குவது தொங்கவிடுவது கைகளால் துரும்பு 


ண்டாவது ஸர்க்கம் 


pil 


கிள்ளுவது முதலிய பயனற்றச் செய்கைகளைச் செய்வது , அங்கு 
மிங்கும் கண்ணைச் செலுத்தி எதையோ பார்ப்பது , சோம்பல் 
முறிப்பது என்றிவ்விதமாக ஒன்றும் செய்யமாட்டான் . யோகாப் 
பியாசத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் எப்படி ஆடாமல் அசங்காமல் 
தாம் அப்யஸித்த ஓர் ஆஸனம் போட்டு மனத்தையும் கண்களையும் 
தாம் ஒரே லக்ஷ்யத்தில் நிறுத்தி வைப்பார்களோ அப்படியே 
இவனும் நந்தினியிடத்தில் நிறுத்தி உ.பாஸனம் செய்தான் என்பது 
தோற்ற ‘ உட்கார்ந்தவனாய் என்னாது ஆஸனம் போடுவதில் 
வல்லவனாய் என்றது . 

( 6 ) 
. स न्यस्तचिह्नामपि राजलक्ष्मी तेजोविशेषानुमितां दधानः । 

आसीदनाविष्कृतदानराजिरन्तर्मदावस्थ इव द्विपेन्द्रः ।। 
Tafsiref = (ெ வண் சாமரம் : 

வெண்குடை முதலிய ) வரி சா = வெளிப்படுத்தப் 
சைகள் இல்லாமல் இருந் படாத 
தாலும் 

( னால் Trifs : = மதஜலப் பெருக்கை 
a = தேஜஸ்ஸின் சிறப்பி - 

யுடைய , 
Srirar = அநுமானம் செய்யப் ) : = உள்ளடங்கி நின்ற 

பட்ட (ஊஹிக்கப்பட்ட ) FITY : = மதம் பிடித்த நிலையி 
TIETETIT = இவன் அரசனே என் லுள்ள 
னும்படியான சீர்மையை 

* 5 = பெரும் யானை போல் 
FIIF : - தாங்கிய 

a = இருந்தான் . 


அவன் 


காட்டில் நந்தினி மேயப் போனபோது அதற்கு அரசன் 
செய்த உபசாரத்தைக் கீழ் இரண்டு ச்லோகங்களால் சொல்லி 
முடித்தார் . இனி நாட்டைவிட்டு மாடு மேய்ப்பதற்காகத் தனியே 
காட்டில் இருக்கும் அரசனுக்கு இதனால் எவ்விதக் குறைவுமில்லை 
என்று காட்ட உத்தேசித்து இது முதல் எட்டு ச்லோகங்களால் 
கவி அரசனது விஷயங்களையே கூறுகின்றார் . அதில் இங்குக் 
குடை சாமரம் முதலிய சின்னங்கள் இல்லையாயினும் இவன் 

சன் என்பதற்குரிய கம்பீரத் தோற்றம் அவனை விட்டகலவில்லை 
என்றார் . 
8 . लताप्रतानोदथिनैः स केशैरधिज्यधन्वा विचचार दावम् । 

रक्षापदेशान्मुनिहोमपेनोर्वन्यान् विनेष्यन्निव दधसत्त्वान् ।। 


92 


ரகுவம்சம் 


a = கொடிகளிலிருந்தெடுத்த கின்ற பசுவின் 
TF = நூல்களால் 

TeINT= பாதுகாப்பு என்ற 
ST : = தூக்கிக் கட்டப்பட்ட 

வ்யாஜத்தினால் (அதைச் 
கன் : = மயிர்களுடன் 

சாக்கிட்டு ) 
E : = அவன் 

IIF = காட்டிலுள்ள 
fisq47 = நாணேற்றிய வில்லைத் TET IT = கொடிய ப்ராணிகனை 
தரித்தவனாய் 

विनेष्यन्निन = அடக்கப் போகிறவன் 
T : = (வஸிஷ்ட ) முனிவ 174 = காட்டில் ( போல் 

ரின் ஹோமத்திற்கு உதவு | ferrr = ஸஞ்சரித்தான் . 

சிரஸ்ஸில் கிரீடமில்லை . விரத நியமத்தினால் மயிர்களை வழக் 
கம்போல் தைலம் தடவி வாரி நூல்களால் முடிவதற்கில்லை . 
ஆகையால் கொடிகளின் மெல்லிய நரம்புகளாகிற நூல்களை 
எடுத்து , வெறும் முழுக்கினால் பசையற்று ஒன்றுக்கொன்று சேரா 
மலும் கைகளால் அடிக்கடி , தொடச் சௌகர்யமில்லாமலும் 
இருந்த மயிர்களைத் தூக்கிக் கட்டிக் கொண்டு , நந்தினியைக் காட்டு 
மிருகங்கள் ஹிம்ஸிக்காமல் காப்பாற்றுவதற்காக நினைத்த உடனே 
உபயோகப்படும்படி நாணேற்றிய வில்லைக் கையில் தரித்துக் காட் 
டில் ஸஞ்சரித்தான் அரசன் . அப்போதும் அரசாங்க வேலையாகவே 
அவன் அங்கு வந்ததாகத் தோன்றினான் என்கிறார் இங்குக் கவி . 
வில் தரிப்பதால் யாரையோ எவற்றையோ அடக்க வந்தான் 
என்பது தோன்றுகிறது . கிரீடம் கவசம் ஒன்றுமில்லாமையால் 
மனிதரை அடிக்க வல்ல வென்பது ஸ்பஷ்டம் . இடம் காடான 
படியால் அங்குள்ள கொடிய மிருகங்களை அடக்கவென்று தோன் 
றுகிறது . ஆகவே இதற்காகத்தான் போலும் என்று உத் 

( 8 ) 
9 . विसृष्टपार्थानु वरस्य तस्य पार्श्वद्रुमाः पाशभृता समस्य । 

उदीरयामासुरिवोन्मदानामालोकशब्दं वयसां विरावैः ।। 
fagsuesTY = ஸேவகர்களை STITFIT = கொழுத்த 
விட்டு வந்த 

SUHIT = பக்ஷிகளுடைய 
TITHI TET = வருண பகவானுக் | fri : = சப்தங்களால் 
கொப்பான 

சாங்க = ஜய (விஜயீபவ ) 
HT = அவ்வரசனுக்கு 

என்ற உபசாரச் சொல்லை 
Tregul: = பக்கத்து மரங்கள் 

SETTIFIgfs = கூறின போலும் . 


ப்ரேக்ஷை . 


இரண்டாவது ஸர்க்கம் 


93 


. 


சமமான 


என்றது . 


-- 


நாட்டில் பகைகைவர்களை 

வெல்வது 

முதலானவற்றை 
தேசித்து இவன் புறப்படும் போது முன் பலர் “ ஜய விஜயீபவ 
ராஜாதி ராஜ என்றிப்படி விருது கூறிக் கொண்டே போவர் . 
அம்மாதிரியான அனுபவமே இங்கும் இருந்தது போலும் எனப் 
படுகின்றது . தனித்திருந்தும் அவனது கம்பீரத் தோற்றம் . அகல 
வில்லை என்பதற்காகவே வருண பகவானுக்குச் 
வருண பகவான் மஹா சாந்தமூர்த்தி . 

( 9 ) 
10 . 

मरुस्प्रयुक्ताश्च मरुत्सखाभ त मर्यमारादभिवर्तमानम् । 

अवाकिरन् बाललताः प्रसूनैराचारलाजैरिव पौरकन्याः ।। 
மேலும் 

14 = அவனை ( அவன்மேல் ) 
+ SETgil : = காற்றினால் அலைக்கப் 7 : = பூக்களால் ( ளை ) ( கள் 
பட்ட 

TI: = பட்டணத்துப் பெண் 
बाललताः இளங்கொடிகள் SITTAlafa = வழக்கமாய் ( ஸம் 
SIRE = ஸமீபத்தில் 

ப்ரதாயப்படி ) வாரியிறைக் 
அ kam = வந்து கொண்டிருக் கும் 

பொரிகளால் ( ளைப் ) 
TIRITTHE = அக்னி போன்ற (கிற போல் 
அன்பு = பூஜிக்கத்தக்க 

SEAT = இறைத்தன . 
தலை நகரத்தில் அரசன் வீதிவலம் வரும்போது பெண்கள் தம் 
வீடுகளின் மேல் கட்டுகளில் இருந்து புஷ்பங்களை அரசன் மேல் 
எறிவது அநாதியான வழக்கம் . அது போன்ற ஸம்பவம் இங்கும் 
நடந்தது என்கிறார் கவி . 

( 10 ) 
11 . धनुर्भूतोऽप्यस्य दयाभावमाख्यातमन्तःकरणैर्विशः । 

विलोकयन्त्यो वपुरापुरणां प्रकामविस्तारफलं हरिण्यः ।। 
Sasir = வில் தரித்தானாகிலும் 4 = இவனுடைய 
fas : = சங்கையில்லாத (பீடிப் 1g : = சரீரத்தை 

பான் என்ற எண்ணம் fax: = பார்க்கின்ற 
சிறிதுமில்லாத ) 

Tfy : = பெண் மான்கள் 
MR : 30 : = தம் மனங்களால் 

அ = கண்கள் 
ORIEH = கருணையினால் குளிர்ந் எ filt = மிக விசாலமாய் 
த கருத்துள்ளதென்று 

இருப்பதின் 
ச NT = கூறப்பட்ட ( செவ் கா = பயனை 

வனே அறிவிக்கப்பட்ட ) ச g : = பெற்றன . 


94 


ரகுவம்சம் 


ஏராளமான 


யுடையனவாய் 


நகரத்து வீதிகளின் இரண்டு பக்கங்களிலும் 
ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள் . இங்கு மான் 
கள் பார்த்தன . 

இவன் வில் வைத்திருந்தானாகிலும் இவனைப் பார்க்கும் மிருகங் 
களினுடைய மனத்தில் சிறிதும் அச்சம் உண்டாகவில்லை . ஆகை 
யால் அவை ஓடாமல் நின்று அவனைப் பார்த்துக் கொண்டிருந்தன . 
அவ்வளவு சாந்தி உள்ளவன் அவன் . 

( 11 ) 
12 . स कीचकैर्मारुतपूर्णरन्धैः कूजद्भिरापादितवंशकृयम् । 

शुश्राव कुजेषु यशः स्वमुच्चरुद्गीयमानं वनदेवताभिः ।। 
T : = அவன் 

ளில் காற்றுப் புகுந்து சப் 
मारुतपूर्णरन्धैः = காற்றினால் பூரிக் 

திக்கும் மூங்கில்களே புல் 
கப்பட்ட தொளைகளை லாங்குழலாக) 

தன் - புதர்களில் 
தா : = ( அதனால் ) சப்திக்கின்ற கா : = வன 

தேவதைகளால் 
சிங்க: - மூங்கில்களால் 

3 = கெட்டியாக 
STR = உண்டாக்கப்பட்ட 

TRI44FH = பாடப்பட்ட 
( செய்யப்பட்ட ) 

F = தன்னுடையதான 
= புல்லாங்குழலினுடைய 
IT : = புகழை 
தக = கார்யத்தை உடையதாய் SII = கேட்டான் . 

இருக்கும்படி ( தொளைக 

அரசன் வெளியில் புறப்பட்டுப் போகும் போது அவன் 
புகழைக் கூறும் பாட்டும் வாத்யமும் இருக்கும் . இங்கும் இருந் 
தன . 

( 12) 
13 . पृक्तस्तुषारैगिरिनिराणामनोकहाकम्पितपुष्पगन्धी । 

तमातपक्लान्तमनातपसमाचारपूतं पवनः सिषेवे ।। 
Fife= மலையிலுள்ள 

ஜல ; = காற்று 
ப்ரவாஹங்களின் 

அ FIR74 == குடையில்லாதவனாய் 
: = திவலைகளோடு 

आतपक्लान्तम् 

வெய்யிலில் வாடின , 
T : = ஸம்பந்தப்பட்ட , 

TITICATI4-- ஆசாரத்தினால் பரிசுத் 
சசாக = மரங்களின் 

தனான 
Tata = கொஞ்சம் அசைந்த T4 = அந்த அரசனை 
ATE = புஷ்பங்களுடைய fat = சேவித்தது ( மேல் 
மணத்தையுடை 

உபசரித்தது ). 


-- 


- 


ரண்டாவது ஸர்க்கம் 


95 


- 


உலக 


அரசன் சென்றவிடத்தில் பல உபசாரங்கள் நடக்கும் . இங் 
கும் குளிர்ந்து வாஸனை நிறைந்த காற்று வீசிக் குடையில்லாது 
வெய்யிலில் நடந்து வந்த அரசனுக்கு வேண்டிய உபசாரத்தைச் 
செய்தது . ஆசாரமாக அதாவது நியமத்தோடு இருக்க வேண்டிய 
வன் ஆதலால் அவன் குடை பிடித்துக் கொள்ளவில்லை. ( 13) 
14 . शशाम वृष्टयाऽपि विना दवानिरासीद्विशेषा फलपुष्पवृद्धिः । 

ऊन न सत्त्वेष्वधिको बबाघे तस्मिन्वन गोप्तरि गाहमाने । 
If = (உலகத்தையெல்லாம் ) SIRIT = அணைந்தது . 
ரக்ஷிக்கின்ற 

Tagsfe : = பழம் பூ இவற்றின் - 
Tf = அவ்வரசன் 

Fai = அதிகமாக ( வ்ருத்தி 
= காட்டில் 

eir = ஆயிற்று . 
TIGER = புகும்போது 

Tray = பிராணிகளில் 
ஆ f = மழை இல்லாம சங்க : = பெரிது 
லிருந்தும் 

க = சிறியதை 
சரி : = காட்டுத் தீ 

= பீடிக்கவில்லை. 
மெல்லாம் ரக்ஷிக்கும் அவன் காட்டிலும் ரக்ஷணம் 
செய்தான் . ஸ்தாவரம் ஜங்கமம் ; நிற்பான 

நிற்பன நடப்பன : 
இரண்டுவகைப் பொருள்கள் உள்ளன . அவற்றில் நிற்பனவற் 
றிற்குத் தீயினால் வரும் ஆபத்து நீங்கிற்று . தழைத்துப் பூத்துக் 
காய்த்து வருத்தியும் அடைந்தன . இவற்றிற்கு ரக்ஷணம் இவ்வித 
மானது . நடப்பனவற்றிற்குள் பெரிதால் சிறியதற்கு ஆபத்து வரும் . 
அது இப்போது இல்லை . இப்படி இவற்றின் ரக்ஷணம் . இவ்வித 
ரக்ஷணத்திற்காகத் திலீபன் என்ன செய்தான் ? - ஒன்றுமில்லை .. 
அவன் காட்டில் புகுந்த மாத்திரத்தினாலே இவ்வித ரக்ஷணம் உண் 
டாயிற்று. யோக மார்க்கத்தில் ஸித்தி பெற்ற பெரியோர் ஸமீபத் 
தில் இருக்கும் பொழுது ஜந்ம வைரிகளான பிராணிகளும் வைரம் 
பாராட்டாது சாந்தமாக ப்ரீதியாக இருக்கு மென்று சாஸ்திரம் 
கூறுகின்றது . திலீபன் அத்தகைய மேன்மை பெற்றவன் . வனத் 
திலும் இவனது அரசாட்சி நடந்தது . காட்டில் தனியே இருந்து 
எப்படிப் பொழுது போக்குவது என்று சிறிதும் வருந்தாமல் 
இன்பமாகவே சிரமமில்லாமலே , நாட்டில் அரசு புரியும் போது 
எப்படியோ அப்படியே பொழுது போக்கினான் என்பதும் இவ்வித 
சுபஸுசகங்களால் தனது விரதம் இனிது முடியுமென்ற நம்பிக்கை 


என 


TIFI = 


TITI = போக 


மா 


பாகின்றது . 


96 

ரகுவம்சம் 
உண்டாகி அரசன் சளிப்புடனிருந்தான் என்பதும் இங்கு ஆழ்ந்த 
கருத்து . இத்துடன் திலீபன் வர்ணனம் முடிகின்றது . (14 ) 
15 . सञ्चारपूतानि दिगन्तराणि कृत्वा दिनान्ते निलयाय गन्तुम् । 

प्रचक्रमे पल्लवरागताम्रा प्रभा पतङ्गस्य मुनेश्च धेनुः ।। 
T = துளிர்களின் வர்ணம் 

Tar = ஸஞ்சாரத்தினால் 
சிவந்ததான ( போல் = பரிசுத்தங்களாக 
TRETI = ஸுர்யனுடைய ஒளி = செய்து 
யும் 

F = ஸாயங்காலத்தில் 
T : = முனிவருடைய 

fisr : 7 = அஸ்தமிப்பதற்கு , இருப் 
Ag = பசுவும் 

பிடத்திற்கு 
IT = திசைகளின் இடை 
வெளிகளை 

5 = ஆரம்பித்தது . 
இங்குக் காட்டிலிருந்து ஸாயங்காலம் திலீபன் நந்தினியுடன் 
ஆச்ரமத்திற்குத் திரும்பி வருவதைக் கூறும் ப்ரகரணம் ஆரம்ப 

ஸுர்யன் ஒளிக்கும் நந்தினிக்கும் பொதுவாகச் 
சொற்கள் அமைந்திருக்கின்றன . நந்தினியும் சிவப்பு , ஸாயங்கால 
வெய்யிலும் சிவப்பு . நந்தினி போகும் இடமெல்லாம் சுத்தமென் 
பது முன்பே கூறப்பட்டது . ஸுர்யன் ஒளிவிழும் இடமெல்லாம் 
சுத்தமென்பதும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது . 

ஒளி , பசு ஆக இரண்டு கர்த்தாக்கள் இருப்பதால் ஆரம்பித் 
தது , என்ற ஏக வசனம் சேருமோ வெனத் தோன்றும் . ஒளி 
ஆரம்பித்தது . பசுவும் ஆரம்பித்தது என்று தனி வாக்யமாக அந்வ 
யம் செய்ய வேணும் . அப்போது அவ்வித சங்கைக்கு இடமில்லை. 

தங்கத்தில் பதித்து ஆபரணமாகச் செய்யப்படும் உயர்ந்த 
சிவப்புக் கற்களுக்குப் புஷ்பராகம் என்றும் பத்மராகம் என்றும் 
பெயர் உண்டென்பது பிரஸித்தம் . அவ்வாறே பல்லவராகம் என் 
றும் ஒருவித சிவப்புக் கல்லுக்குப் பெயர் . அப் பொருளே இங்குக் 
கொள்வது தகும் என்று சிலர் கூறுவர் . 

நந்தினி தானாகவே ஆச்ரமத்திற்குப் போகப் புறப்பட்டது . 
திலீபன் ஒட்டவில்லை . ஸுர்யன் தானாகவே அஸ்தமிப்பான் . அதை 
அனுவரித்துத் திலீபன் தான் செய்ய வேண்டிய கடமைகளைச் 
செய்து முடிப்பான் . அது போலவே நந்தினியினிடத்தில் அவன் 

( 15 ) 


நடப்பது , 


இரண்டாவது ஸர்க்கம் 


97 


16 . 


तां देवतापित्रतिथिक्रियार्थामन्वग्ययो मध्यमलोकपालः । 
बभौ च सा तेन सतां मतेन श्रद्धव साक्षाद्विधिनोपपन्ना ।। 


25 = தேவர்கள் 

கின்றவனான திலீபன் 
fr = பித்ருக்கள் 

44) = சென்றான் . 
affq = விருந்தினர்கள் ( இவர்க ( 1 = அந்நந்தினியும் 
ளுக்காகச் செய்ய வேண் 

= நல்லோர்களால் 
டிய ) 

கொண்டாடப் பெற்ற 
தவு = கர்மாக்களில் உபயோ | ar = அவனோடு 

கப்படுகின்ற (யஜ் ஞம் | fgfurl = முறைப்படியுள்ள 
ச்ரார்த்தம் விருந்து இவற் அனுஷ்டானத்தோடு 

றைச் செய்ய உதவுகின்ற) | 34471 = கூடிய 
fiq T = அந்த நந்தினிக்குப் lef = ப்ரத்யக்ஷமாகக் காண் 

பின்னால் 
मध्यमलोकपाल : நடுவுலகமான அ = சிரத்தை போல் 

இப் பூவுலகத்தைக் காக் Sai = விளங்கிற்று . 


கின்ற 


நந்தினி ஆச்ரமத்திற்குப் புறப்படுவதைப் பார்த்தான் திலீபன் . 
உடனே அதன் பின் இருந்து தானும் புறப்பட்டான் . முன் செல் 
லும் நந்தினியையும் பார்த்து இவனையும் பார்த்தால் என்ன தோன் 
றுகிற தென்றால் " இவன் இப் பூவுலகம் ஒன்றையே பாதுகாக்க 
முடி சூட்டியவன் . ஆயினும் இப்போது நந்தினியை ரக்ஷிப்பதால் 
கேவர்கள் , பித்ருக்கள் இவர்கள் வலிக்கும் மேல் உலகத்தையும் 
பாதுகாக்கும் பாக்யமும் பெருமையும் பெற்றவன் ” என்று தோன் 


றுகிறது . 


இப்படி நந்தினியுடன் சேர்த்து அரசனைப் பார்த்தார் கவி . 
இனித் திருப்பி அரசனுடன் நந்தினியைப் பார்க்கின்றார் . சாஸ்த் 
ரோக்த அனுஷ்டான மில்லையாயின் ஒரு பலனும் கிட்டாது . அனுஷ் 
டானமும் ச்ரத்தை யில்லையாயின் நிஷ்பலனாம் . ஆகவே அனுஷ் 

முடையார்க்கும் ச்ரத்தை யின்றியமையாதது . அவ்வித 
அனுஷ்டானத்துடன் கூடிய ச்ரத்தை போன்றிருந்தது அரசனுடன் 
கூடிய நந்தினி . இவ்வுலகம் மேலுலகம் இரண்டிற்கும் க்ஷேமத் 
தைத் தருவதாகத் தோன்றிற்று . 

13 


டான 


(16 ) 


T = 


உடைய , 


98 

ரகுவம்சம் 
17 . स पल्वलोत्तीर्णवराहयूथान्यावासवृक्षोन्मुखबर्हिणानि । 

ययौ मृगाध्यासितशाद्वलानि श्यामायमानानि वनानि पश्यन् ।। 
அவன் 

எ = மயில்களை உடைய , 
4 = குட்டைகளிலிருந்து 

மான்கள் 

[ கும் 
I = வெளியேறின 

அ = படுத்துக் கொண்டிருக் 
TTIETef = பன்றிக் கூட்டங்களை / Sriga|fr = புல் தரைகளை உடைய , 

THITHFIF = இருள்கின்ற 

எரி = காடுகளை 
ஐ ETTER = வாஸ ஸ்தானமான 
வ்ருக்ஷங்களை 

TFIT = பார்த்துக் கொண்டு 
THE = நோக்கிச் செல்கின்ற 44 ] = சென்றான் . 

போகும் போது நந்தினியின் உள்ளத்தில் என்ன இருந்ததோ ? 
ஆச்ரமத்தையும் கன்றையும் தான் நினைத்துக் கொண்டிருந்ததோ , 
அல்லது வேறு எண்ணங்கள் இருந்தனவோ, ஒன்றும் சொல்வதற் 
கில்லை . போய்க் கொண்டிருந்தது என்றிவ்வளவு தான் சொல்லி 
லாம் . வழியில் இங்கும் அங்கும் நடப்பதை எல்லாம் பற்றி அதற் 
குச் சிறிதும் கவலையில்லை . திலீபன் மாத்திரம் பல காட்சிகளைக் 
கண்டு களித்தான் . 

பன்றிகள் குட்டைகளின் தரையைத் தோண்டி உள்ளிருக்கும் 
கோரைக் கிழங்கு முதலியவற்றைத் தின்னும் . அஸ்தமிக்கும் 
போது வெளியேறும் . இப்படி அவை வருவதை ஓரிடத்தில் கண் 
டான் , மற்றோரிடத்தில் மயில்கள் இரைதேட வந்த இடத்தி 
லிருந்து வஸிக்கு மிடங்களுக்குப் போவதைக் கண்டான் . மற்றோ 
ரிடத்தில் மான்கள் மேய்ந்த பிறகு படுத்திருப்பதைக் கண்டான் . 
பறவைகளும் விலங்குகளும் தமது விருப்பப்படி ஸ்வதந்த்ரமாய் 
வாழும் நிலையைக் கண்டு அரசன் மிகவும் களித்தான் . இஃதெல் 
லாம் நகரத்தில் காண இயலாது . இப்படி . இவன் அங்கங்கே 
காணும் காட்சியை யனுபவித்து வர , எங்கும் இருள்சூழ ஆரம் 
பித்தது . 

• பன்றிகள் மயில்கள் இவை முதலியவற்றின் வர்ணத்தால் 
கருத்த என்று உரையாசிரியர் கூறுகின்றார் . 

( 17 ) 
18 . आपीनभारोहहनप्रयत्नाद्गृष्टिगुरुत्वाद्वपुषो नरेन्द्रः । 

उभावलचक्रतुरचिताभ्यां तपोवनावृत्तिपथं गताभ्याम् ॥ 


ரண்டாவது ஸர்க்கம் 


99 


TIK = மடியின் பாரத்தை M = இருவரும் 
( கனத்தை ) 

afar = அழகான 
TTT = தூக்குவதில் உள்ள गताभ्याम् = நடைகளால் 
TASAT = முயற்சியால் 

THIRTEE44 = ஆச்ரமத்திற்குத் 
T :: = பசு , 

திரும்பிவரும் பாதையை 
Ur : = சரீரம் 

सलश्चकतुः 

அலங்கரித்தார்கள் 
YEIT = கன( பாரமாயிருப்பதி ( அழகு பெறச் செய்தார் 
RT: = அரசன் ( இப்படி ) ( னால் 

கள் . 
மடியைத் தூக்க மாட்டாமல் தூக்கிக் கொண்டு இப்படியும் 
அப்படியும் கால்களை அகற்றி வைப்பதால் பசுவின் நடை அழகா 
யிருந்தது . பெருஞ் சரீரத்தைப் பெற்ற அரசன் அசைந்தசைந்து 

ந்தானாதலின் அவன் நடை அழகாயிருந்தது . இவ்வழகிய நடை . 
களால் வழியே அழகு பெற்றது . 

காடுகளைத் தாண்டிப் பலர் நடமாடும்படியான லாதாரண 
நிலத்திற்கு இருவரும் வந்தனர் . இருவருடைய நடையழகைக் கண்டு 
காண்போர் களித்தனர் என்பது இங்கே உள் கருத்து . ( 18 ) 
19 . वसिष्ठधेनोरनुयायिनं तमावर्तमान वनिता वनान्तात् । 

पपौ निमेषालसपक्षमपङ्क्तिरुपोषिताभ्यामिव लोचनाभ्याम् ।। 
sfassr : = வஸிஷ்டருடைய 

சுறுப்பற்ற 
பசுவின் 

TIT : = இமைமயிர்களின் வரி 
அரா = பின் சென்று 

சையை யுடையவளாய் 
TIFIE = காட்டின் ஓரத்திலிருந்து ( இமை கொட்டாமல் ) 
அ = திரும்பி வருகின்ற 3fmq|fq = உபவாஸமிருந்த 
1 - அந்தத் திலீபனை 

வை போன்ற 
ஏfal = மடந்தை (ஸுதக்ஷிணை ) I = கண்களாலே 
Faa3% =சிமிட்டுவதில் சுறு | q4 = பருகினாள் . 

தம்மைச் சேர்ந்தவர்களைக் காணாதபோது ஸ்த்ரீகளுக்கு எவ் 
வளவு கவலையும் பயமும் இருக்குமோ அதெல்லாம் ஸுதக்ஷிணைக் 
கிருந்தது . இதைக் குறிப்பால் காட்டுவதற்காகவே பொதுவாக 
ஸ்திரீகளைச் சொல்லும் வதிதா என்னும் சொல்லை இங்கே எடுத் 
தது . இவளது உடல் ஆச்ரமத்திலிருந்ததே யன்றி மனது இல்லை. 
அது பசுவின் பின் சென்ற திலீபனையே நாடிச் சென்றிருந்தது . 
மிகப் பலர் உபசரிக்க அரண்மனையில் வாழ்ந்த மன்னர் தனியே 


100 


ரகுவம்சம் 


காட்டில் என்ன துன்புறுகின்றனரோ என்று வருந்துவாள் .. 
வஸிஷ்ட.. மஹர்ஷியின் கட்டளையினால் அவருடைய பசுவின் பின் 
சென்றவருக்கு அவருடைய அனுக்கிரக பலத்தினால் ஒரு சிறு துன் 
பமும் உண்டாக மாட்டாது என்று தேறுவாள் . இப்படி வருத்த 
மும் தேற்றமுமாக வெகு நேரம் கழிந்த பிறகு ஸுர்யன் அஸ்த 
மிக்கப் பல நாழிகைகள் இருக்கும் போதே ஆச்ரமத்தின் எல்லையிற் 
சென்று மன்னர் பசுவுடன் திரும்பி வருகின்றாரோ என்று பார்த்த 
வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் . காடுகளைத் தாண்டிய பிறகு 
பசுவிற்குப் பின் வந்து கொண்டிருக்கும் தனது கணவனைத் தூரத் 
திலேயே கண்டாள் . கண்களை இப்படி அப்படிச் செலுத்தாமல் 
இமை கொட்டாமல் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள் . பட் 
டினி யிருந்தவனுக்குப் பாயஸம் போல் அவன் அவளுடைய கண் 
களுக்கு அவ்வளவு உவகையைத் தந்தான் . 

( 19 ) 
20 . पुरस्कृता वर्त्मनि पार्थिवेन प्रत्युद्गता पार्थिवधर्मपत्न्या । 

तदन्तरे सा विरराज धेनुर्दिनक्षपामध्यगतेव सन्ध्या ।। 
F = வழியில் 

TIT : = அந்தப் பசு 
Tfa = அரசனால் 

E = அவ்விருவர் நடுவில் 
TES II = முன்னிடப்பட்டதாயும் f = பகலுக்கும் 
எ fiqqqq = அரசனுடைய தர்ம III = இரவுக்கும் 
பத்தினியினால் 

HTTI = நடுவிலுள்ள 
TYTTI = எதிர் கொள்ளப்பட்ட rsq = அந்திபோல் 
தாயும் இருந்த 

faTUIT = விளங்கிற்று . 
பசுவும் திலீபனும் கொஞ்சம் அருகில் வந்தவுடன் ஸுதக்ஷிணை 
எதிர் சென்றாள் . அந்தி என்பது பகவானுடைய ஓருருவம் . ஸந்தியா 
வந்தனம் என்பது அந்தியை மூர்த்தியாக 
வந்தனம் அதாவது அவனைத் தொழுவதே என்பர் பெரியோர் . 
இப்படி ஸந்த்யாஸ்வரூபியான பகவானிடத்தில் எப்படியோ அப் 
படியே அங்குள்ளோர்க்கு அப்பசுவினிடத்தில் அப்போது பக்தி 
மேலிட்டிருந்தது என்பது இங்கே வ்யங்கியப் பொருள் . 
ராஜனும் மகா ராணியும் இப்படி நந்தினியை உபசரிப்பதையும் அதை 
நந்தினி பெறுவதையும் பார்த்த அங்குள்ள யாவரும் இம்மூவரையும் 
தெய்வப் பிறவியாகவே பாவித்துப் போற்றினார்கள் என்றதா 
யிற்று . 

( 20 ) 


உடைய பகவானுடைய 


மகா 


இரண்டாவது வர்க்கம் 


101 


31 . 


- 


தாள் . ) 


प्रदक्षिणीकृत्य पयस्विनी तां सुदक्षिणा साक्षतपात्रहस्ता । 

प्रणम्य चानच विशालमस्याः शृङ्गान्तरं द्वारमिवार्थसिद्धेः ।। 
साक्षतपात्रहस्ता 

= கையில் அக்ஷத I = கொம்புகளின் மத் 
பாத்ரம் வைத்திருந்த 

யத்தை 
gan = ஸுதக்ஷிணை 

affas : -- உத்தேசம் நிறைவேறு 
mi = சிறந்த பாலுள்ள 

வதற்குரிய 
Fily = அந்த நந்தினியை 

Ti = த்வாரத்தை ( மார்க்கத் 
nafgois ) ப்ரதக்ஷிணம் செய்து 

தை) ப் போல் 
प्रणम्य च 

आनर्च 
நமஸ்கரரமும் செய்து - அர்ச்சித்தாள் (பூஜித் 
S : = இப் பசுவினுடைய 

உத்தேசம் நிறைவேறுவதற்குரிய இடம் போன்ற மத்ய 
ஸ்தலத்தை அர்ச்சித்தாள் என்றும் - அந்வயிக்கலாம் . 

எதிர் சென்று பார்த்த இடத்திலே ப்ரதக்ஷிணமும் நமஸ்கார 
மும் செய்து அக்ஷதைகளால் பூஜித்தாள் . மஞ்சள் பொடி கலந்து 
அவ்வர்ண மாக்கப்பட்ட அரிசி அக்ஷதை (தம் ) எனப்படுகின்றது . 
அதை புஷ்பத்தைப் போல் எடுத்துப் போடுவது அர்ச்சனை 
யாகும் . fra 74 :, Frarga Tா , margartfq = a Tw : என்றிப்படி 
மந்திரங்களைச் சொல்லி அர்ச்சித்தாள் என்று கொள்ளலாம் . (21 ) 
22 . वत्सोत्सुकाऽपि स्तिमिता सपयाँ प्रत्यग्रहीत् सेति ननन्दतुस्तौ । 

भक्त्योपपन्नेषु हि तद्विधानां प्रसादचिहानि पुरःफलानि । 
a = அந்த நந்தினி 

H6q | = பக்தியோடு 
ச gest = கன்றைப் பற்றி IIqg = கூடினவர்கள் ( பக்தி 
விருப்புற்றதாயினும் 

யுள்ளவர்கள் ) விஷயத்தில் 
fafital = அசையாமலிருந்து TfuTE = அந்த நந்தினியைப் 
सपर्याम् = பூஜையை 

போன்றவர்களுடைய 
r = பெற்றுக் கொண்டது THIEFER = அனுக்ரகத்தின் 
TH = என்று 

அடையாளங்கள் 
i = அவ்விருவரும் 

T : = முன் தோன்றும் 
ஈர: = ஸந்தோஷித்தார்கள் 

பலங்களே பன்றோ. 
செய்த பூஜையை நந்தினி. அசையாமல் நின்று பெற்றுக் 
கொண்டது . அதனால் இது நமக்கு அநுக்ரஹம் செய்வது நிச்ச 


102 

ரகுவம்சம் 
யம் என்பது அவர்களுக்கு நன்றாய்த் தெரிந்தது . ஆனால் அவர் 
களுக்கு அப்போது உண்டான ஸந்தோஷம் இது இப்போது 
பூஜையைப் பெற்றுக் கொண்ட படியால் நாம் கோரும் காரியம் 
அவச்யம் கைகூட 

டப் போகின்றது என்ற எண்ணத்தால் அன்று . 
பின் , செய்த பூஜையை ஏற்றது என்றவிதனாலேயே . இதுவே ஒரு 
பலமாகக் கருதப்பட்டது . இது ஒரு பலமாகுமோ எனில் , பக்தி 
யுள்ளவர்களுக்கு ஆகும் . உத்தேசித்த பலம் வேறொன்றிருக்கிறதே 
எனில் , ஆம் . இருக்கின்றது . அது பின் உண்டாகும் பலன் . உண் 
டாகப் போகும் அனுக்ரஹத்தின் குறிகளான பூஜாங்கீகாரம் முதலி 
யன முன் உண்டாகும் பலன்கள் . பக்தியுள்ளவர்கள் இப்படி 
எண்ணுவார்கள் . உத்தேசித்த பலம் கிடைத்தபோது எவ்வித 
மகிழ்ச்சி உண்டாகுமோ அவ்வித மகிழ்ச்சியே இப்போது உண் 
டாயிற்று என்பது இங்கே கருத்து . 

( 22 ) 
23 . 

गुरोः सदारस्य निपीड्य पादौ समाप्य सान्ध्यं च विधिं दिलीपः । 

दोहावसाने पुनरेव दोग्धीं भेजे भुजोच्छिन्नरिपुर्निषण्णाम् ।। 
W : = புஜபலத்தினால் TI = முடித்து 
பகைவரைத் தொலைத்த 

ITTER = கறந்தபிறகு 
ai: = திலீபன் 

fiqv ]IT = படுத்திருந்த 
SEITY = பத்னியுடன் கூடிய 

A = ( அந்த ) கறக்கும் பசு 
T : = குருவினுடைய 

வையே 
I = திருவடிகளை 

IF : = மறுபடியும் 
i = பிடித்து (வணங்கி + a = ஸேவித்தான் ( பக்தியோடு 
CIFIA = ஸந்த்யா காலத்திற்குறிய அருகிலிருந்து பார்த்துக் 
f = அனுஷ்டானத்தையும் கொண்டிருந்தான் ) 

காட்டிலிருந்து வந்தவுடன் அரசன் குருவையும் குரு பத்தியை 
யும் வணங்கி விட்டு ஸந்த்யா வந்தனம் செய்தான் . குருவின் கட் 
டளைப்படி இனி மறுநாள் காலை வரையில் அவன் நந்தினி விஷய 
மாகச் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை . ஆயினும் அதிக பக்தி 
சரத்தைகள் உள்ளவனாதலின் தானாகவே மறுபடியும் பசுவின் அரு 
கில் வந்து அதை உபாஸித்தான் . 

( 23 ) 
24 . तामन्तिकम्यस्तथालिप्रदीपामस्वास्य गोप्ता गृहिणीसहायः । 

कमेण सुसामनु संविवेश सुप्लोस्थितां प्रातरन्दतिष्ठत् ।। 


ரெண்டாவது ஸர்க்கம் 


108 


வுடன் 


far: -- பத்னியுடன் கூடிய | ara[ x = ( தானும் ) உடனிருந்து 
TI - ரக்ஷகன் (திலீபன் ) 

கான் = க்ரமமாக 
சாக - அருகே வைக்கப் SHIFT = அது தூங்கின பிறகு 
பட்ட 

ifaaar = படுத்துக் கொண்டான் . 
எ fasty- நைவேத்ய த்ரவியங் | Si : - காலையில் 

கள் தீபங்கள் இவைகளை | garRATITY = அது தூங்கி எழுந்த 

யுடைய 
TIT-- அந்த நந்தினி பசு ( தூங்கா s = எ 

எழுந்தான் . 
மல் படுத்திருந்த வரையில் ) 

பலிப்ரதீபம் உபசாரத்திற்காக வைக்கும் தீபம் என்றும் கொள் 
ளலாம் . க்ரமமாவது அசை போடுவது , 

கால்களைச் சரியாக வைத் 
துக் கொள்வது , தூக்க மயக்கம் கொள்வது , தலையைத் தக்கபடி 
வைத்துக் கொள்வது , என்றிவ்விதமான செயல் வரிசை . அப் 
பொழுதும் பக்கத்தில் தீபங்கள் இருந்தமையால் ஈ கொசு ஒன்றும் 
அதைக் கடிக்காமல் பார்த்துக்கொள்ள சவுகரியம் இருந்தது . 

அது படுத்துக் கொண்டு விட்டதே . இனி நாம் போகலா 
மென்று அரச தம்பதிகள் உடனே அதை விட்டுப் போவதில்லை .. 
அது நன்றாய்த் தூங்குகிறது . இனி நாம் செய்ய வேண்டிய உப 
சாரம் ஒன்றுமில்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகே விலகுவார்கள் . () 
25 . इत्थं व्रत धारयतः प्रजार्थ सम महिध्या महनीयकीर्तेः । 

साव्यतीयुत्रिगुणानि तम्य दिनानि दीनोद्धरणोचितस्य ।। 
S = இப்படி 

புகழையுடைய , 
uftsq| 54 = பட் ட மம ஹி S | malaralfsax = ஏழைகளைத் 

தூக்கி விடுவதற்கேற்ற 
Trer = புத்திரன் உண்டாவதற் T = அவ்வரசலுக்கு 

wo = மூன்றுமடங்கான 
வ்ரதத்தை 

Ta = ஏழு ( இருபத்தொரு ) 
TITUT : = அனுஷ்டிக்கிற , 

= நாட்கள் 
TTRA : = கொண்டாடத் தக்க என்g : = கழிந்தன ,. 

அரசர்களுக்குரிய ஸுகம் சிறிதுமில்லாமலும் தூங்கும் காலம் 
தவிர மற்றப் பொழுதெல்லாம் பசுவுடன் இருந்தும் அனுஷ்டிக்க 
வேண்டிய இக்கடின வ்ரதத்தை திலீப மஹா சாஜன் தனது 


யுடன் 


காக 


104 


ரகுவம்சம் 


பட்ட மகிஷியுடன் அனுஷ்டித்தான் . மற்றோர் அரசன் இப்படிச் 
செய்வானா ? இவனே இப்படிச் செய்தான் . . இப்புகழ் மற்றொரு 
வருக்குக் கிடைப்பதரிது . இதை உலகமே கொண்டாடியது . புத் 
திரன் உண்டாவதற்காயிலும் இவ்வளவு கடினமான வ்ரதத்தை 
ஏன் திலீபன் மேற் கொண்டான் ? ஏழைகளுக்குத் தக்க உதவி 
புரிந்து கைதூக்கி விடுவது தனது கடமையென உணாந்தவன் 
- இவன் . தான் பிறந்ததே அதற்காக என்ற கருத்துள்ளவன் . 
தனக்குப் புதல்வனொருவன் தோன்றாவிடில் தானுதித்த ஸுர்ய 
குலமே ஏழையாய்விடும் . அதனால் ராஜ்ய பாரத்தை நடத்தத்தக்க 
ஒருவன் இல்லாமல் உலகமே ஏழையாய்விடும் , என்று இவன் 
பயந்தான் . இந்நிலை வராது தடுப்பதற்காகவே இவ்வளவு கடின 
மான வர்தத்தத்தை இவன் மேற் கொண்டான் . 

(25 ) 
26 . अन्येारात्मानुचरस्य भावं जिज्ञासमाना मुनिहोमधेनुः । 

गङ्गाप्रपातान्तविरूढशष्पं गौरीगुरोर्गह्वरमाविवेश ।। 
Tag : - மறு நாள் 

TTEI = கங்கா நதியின் 
TIFIITTY = தனக்குப் பணி HIT = வீழ்ச்சியினுடைய 
விடை செய்கின்ற திலீப 3FT = ஓரத்தில் 

f55 = செழிப்பாய் முளைத்திருக் 
urgg = கருத்தை (தன் விஷயத்தில் 

அவனுக்குள்ள பக்தியை ) 1514 = இளம் புல்லையுடைய , 
RSITTIHI = அறிய விரும்பிய Ttgi = பார்வதியின் தகப்ப 
Tfians: = மஹர்ஷியின் ஹோ 

னான ஹிமவத்கிரியின் 
மத்திற்காக விருக்கும் ITTE - குகையில் 
( நந்தினி) 

அ = நுழைந்தது . 
மறுநாள் திலீபனுடைய பக்தியைப் பரீக்ஷிக்க விரும்பிய 
நந்தினி ஜலமும் செழித்து வளர்ந்த புல்லுமுள்ள இடத்திற்குப் 
போவதுபோல் போய் நீர் குடிப்பதாகவும் புல் மேய்வதாகவும் 
காட்டி அருகிலிருந்த குஹைக்குள் சென்றுவிட்டது . ( 26) 
27 . सा दुष्प्रधर्षा मनसाऽपि हिंरित्यद्रिशोभाग्रहितेक्षणेन । 

अलक्षिताभ्युत्पतनो नृपेण प्रसह्य सिंहः किल तां चकर्ष । 
&l = அந்த நந்தினி 

मनसाऽपि = மனத்தினாலும் 
fie : = (சிங்கம் புலி முதலிய ) துஷ் saref = வெல்ல முடியாதது , 
, 

டப் பிராணிகளால் | fr = என்று ( எண்ணி ) 


னுடைய 


கின்ற 


பசு 


இரண்டாவது ஸர்க்கம் 


105 


உடைய 


ல 


சா = மலையின் அழகில் Firs: = ஒரு சிங்கம் 
Saaru = கண் செலுத்திய TIE = அந்த நந்தினியை 
TN = அரசனால் 

Tag = பலாத்காரமாய் 
சுதா = காணப்படாத 

7 f % 3 == ;இழுத் ததாம் ( இழுத் 
TIT : = பாய்ச்சலை 

துப் பிடித்துக் கொண்ட 
( அரசனுக்குத் தெரியாமலே தாம் . ) 
நந்தினியின் மேல் பாய்ந்த ) 

" நந்தினி குகைக்குள் சென்றதே . அங்கு சிங்கம் புலி முதலிய 
கொடிய பிராணிகள் இருந்து இதை ஹிம்ஸித்தால் என்ன செய் 

என்கிற அச்சம் அவனுக்கு இல்லை . நந்தினியின் பெருமை 
இவனுக்கு நன்றாய்த் தெரியும் . எந்தக் கொடிய ஐந்துவும் இதற் 
குத் தீங்கு செய்ய முடியாது என்ற த்ருடமான எண்ணமுள்ளவ 
னாயிருந்தான் . ஆகையால் நந்தினி குகைக்குள் சென்றதை அறிந் 
தும் மலை , நீர் வீழ்ச்சி , உயர்ந்த பெரிய மரங்கள் இவை முதலிய 
வற்றின் இனிய தோற்றத்தில் வைத்த கண்ணை வாங்காமலே 
யிருந்தான் . அப்போது இவனுக்குத் தெரியாமலே ஒரு சிங்கம் 
நந்தினியின் மேல் பாய்ந்து அதைப் பிடித்துக் கொண்டது . 
ரிக்க ( ஆம் ) என்பது இது உண்மையல்ல என்று காட்டு 

(27 ) 
तदीयमाकन्दितमार्तसाधोगुहानिबद्धप्रतिशब्ददीर्घम् । 

रश्मिविवादाय नगेन्द्रसक्तां निवर्तयामास नृपस्य दृष्टिम् ।। 
ITRaz = குகையில் 

உண்டாக் TIT 

அரசனுடைய 
கப்பட்ட 

சாக = உத்தமமான ( அப் ) 
afs = ப்ரதித்வனி( எதிரொலி) பர்வதத்தில் பதிந்திருந்த 
as = நீண்ட 

( யினால் 3 = பார்வையை 
A = அந்த நந்தினியினுடைய - y = கடிவாளத்தில் 
SITE = கதறல் ( தான SICIT ST = பிடித்து ( த் திருப்பு 
சரி : = ஆபத்திலுள்ளவர் 

வது ) போல் 
களுக்கு வேண்டியதைச் FATIHI = திருப்பிற்று . 
செய்யுமவனான 

யார் துன்புற்றாலும் அதை உடனே தவிர்க்கும் சீலமுள்ள 
வன் இவன் . நந்தினி கதறும் த்வனியைக் கேட்ட மாத்திரத்திலே 
அதற்கு ஏதோ துன்பம் நேர்ந்ததென்பதை உணர்ந்தான் . முனிவ 

14 


கின்றது . 


28 . 


= 


106 


ரகுவம்சம் 


ரின் ஹோமத்திற்காக ஏற்பட்ட பசு அது . அதைக் காப்பதற்கா 
கவே தான் அதனுடன் வந்திருக்கின்றான் . அதன் தொனி பெரி 
தாகக் கேட்கின்றது . கதறும் தொனி எவ்வளவுக் கெவ்வளவு 
பெரிதாக விருக்கின்றதோ அவ்வளவுக் கவ்வளவு அதற்குண்டா 
யிருக்கும் துன்பம் பெரிதென்று விளங்குகின்றது . ஆகவே உத்தம 
மான மலையழகில் ஈடுபட்டதாயினும் அவன் கண் ஒரு நொடிப் 
பொழுதும் தாமதிக்காமல் அந்த க்ஷணமே குகையின் கண் 


சென்றது . 


(28 ) 


குதிரை ஓடிக் கொண்டிருக்கும் . அதை ஓட்டுபவன் காரணம் 
நேர்ந்து 

கடிவாளத்தைப் பிடித்து இழுக்கும்போது உடனே 
திரும்ப வேண்டியது தவிர தன்னிச்சையாய் ஒன்றை யோசிப்பது 
செய்வது என்பது கிடையாது . அவ்விதமே இங்கு . இவன் கண் 
ஐயோ , இவ்வளவு ஆச்சரியமான காட்சியைப் பாராது மீள்கின் 
றோமே என்று கொஞ்சம் தயங்கிற்று என்பதில்லை . தொனி கேட்ட 
அந்நொடியே திரும்பிற்று . 
29 . स पाटलायां गवि तस्थिवांसं धनुर्धरः केसरिणं ददर्श । 

अधित्यकायामिव धातुमय्यां लोध्रद्रुमं सानुमतः प्रफुल्लम् ।। 
धनुर्धरः == வில் ஏந்திய 

धातुमय्याम् 

= காவிக்கல் மயமான 
T : = அவ்வரசன் 

STTT = மேல் ப்ரதேசத்தில் 
Tizaqi = சிவந்த 

THER = மலர்ந்த 
rifa = பசுவின் மேல் 

க = வெள்ள லோத்த 
Tit = இருந்த 

மரத்தைப் போல் 
காரி = சிங்கத்தை 

2 பார்த்தான் . 
सानुमतः 

மலையின் 
திரும்பிப் பார்த்தவுடன் சிவப்பான நந்தினியின் முதுகில் 
வெள்ளை வெளேரென்று ஒரு பெரும் சிங்கம் உட்கார்ந்திருப்பது 
இவன் கண்ணுக்குப் புலப்பட்டது . 

ஸமயத்தில் கொஞ்சமும் தாமதமின்றி உபயோகிப்பதற்காக 
இவன் காட்டில் ஸஞ்சரிக்கும் போதெல்லாம் வில்லை நாணேற்றிக் 
கையில் தரித்துக் கொண்டிருந்தான் . அதை உபயோகிக்க வேண் 
டிய மையம் இப்பொழுது வந்துவிட்டதென்று எண்ணினான் . ( 29) 
30 . ततो मृगेन्द्रस्य मृगेन्द्रगामी वधाय वध्यस्य शरं शरण्यः । 

जाताभिषङ्गो तृपतिर्निषङ्गादुर्द्धतुमैच्छत्प्रसभोद्धृतारिः ।। 


இரண்டாவது ஸர்க்கம் 


107 


கின்ற , 


ரா : = அதன் பிறகு 

வனாய் 
ரா ரா = ஸிம்மம் போல் நடக் TIX = கொலை செய்து தண்டிக்க 

வேண்டிய 
T : = (துன்புற்றவர்களைக்) 

I = ஸிம்மத்தின் 
காப்பதில் கைதேர்ந்த , TT14 = வதத்திற்காக 
Sayalf : = வலுவில் போய்ச் FARIT = அம்பாத் தூணியி . 

சத்ருக்களை ஒழிக்கின்ற TTE = அம்பை ( லிருந்து 
fi : = அரசன் 

Sai = எடுக்க 
SITf rx : = அவமானமுற்ற = = விரும்பினான் . 

SITHF : - கோபமுற்றவனாய் என்று சிலர் . கவலை கொண் 
டவனாய் என்பது மிகப் பொருத்தமுள்ளது. 

சிங்கத்தைப் பார்த்தவுடன் , அரசனாயும் நந்தினியைக் காப்பதற் 
காகவே அதைப் பின் தொடர்ந்து வந்தவனாயுமிருக்கின்ற தனக்கு 
நந்தினியைக் காப்பாற்றுவதும் அதற்காக ஸிம்மத்தைக் கொல்வ 
தும் கடமை என்று எண்ணினான் . தீங்கு இழைக்கக் கூடிய 
பகைவர் இருப்பதாகத் தெரிந்தால் அவர்கள் தீங்கு இழைப்பதற்கு 
முன்னமே அவர்கள் இருக்கும் இடத்தைத் தேடிப் பிடித்து அவர் 
களை ஒழிப்பவன் இப்போது எதிரிலேயே நந்தினியைக் கொல்ல 
வந்த ஸிம்மத்தையா விடுவான் ? ஸிம்மத்தைக் கொல்வதற்காகக் 
குகையின் அருகில் சென்றான் . இயற்கையாயுள்ள நடையின் 
காம்பீர்யமும் அழகும் அப்போதும் இருந்தன . ஸிம்மமாயிற்றே , 
என்ன செய்துவிடுமோ , என்ற பயமோ சங்கையோ இருந்தா 
லன்றோ நடையில் தடுமாற்ற முண்டாகும் . பரமதீரன் இவன் .. 
ஆகையால் கம்பீரமாகவே சென்றான் . 

( 30 ) 
31 .. वामेतरस्तस्य करः प्रहर्तुनखप्रभाभू ( रू )षितकङ्कपत्रे । 

सक्ताङ्गुलिः सायकपुङ्ख एव चिनार्पितारम्भ इवावतस्थे ।। 
: = கொல்லப் புகுந்த கா = கழுகின் இறகுகளை 
तस्य = அவனுடைய 

யுடைய 
पामेतरः வலக்கை 

STLET T4 = அம்பின் அடிபாகத் 
TISTER (5 ) = நகங்களின் ஒளி திலேயே 

யினால் அலங்கரிக்க ( பூசப் க . ( ) = ஸம்பந்தப்பட்ட 
பெற்ற 

( ஒட்டிக் கொண்ட ) விரல் 


108 


ரகுவம்சம் 


உடை 


மடக 


களை யுடையதாய்க் SITY 5T = செய்கையை 
fsz = சித்திரத்தில் ( கொண்டு) 

யதுபோல் 
ச = எழுதப் பெற்ற 

அ = நின்றுவிட்டது . 
ஸிம்மத்தைக் கொல்வதற்காக அம்பை எடுக்க அம்பராத் 
தூணியிலிருந்த அதன் அடியில் வலதுகையைப் பின் பக்கமாக 
மடக்கி வைத்தான் . அம்பின் அடியைத் தொட்டுக் கொண்டிருக் 
கிற விரல்களுடன் கை அப்படியே ஸ்தம்பித்து விட்டது . 
கின கை அப்படியே நின்று விட்டது . எடுக்க முடியவில்லை. 

வில்லிலிருந்து கிளம்பும் அம்புகள் வேகமாய்ச் செல்வதற் 
காக அவற்றில் பணிகளின் இறகுகளைக் கட்டுவது வழக்கம் . உத் 
தம புருஷனான அரசனது செந்தாமரை போன்ற கையிலுள்ள 
நகங்களின் காந்தி அம்பில் கட்டப் பெற்ற இறகுகளின் மேல் பட் 
டுக் கொண்டிருக்கக் கையும் விரல்களும் அசையாமல் அப்படியே 
ஸ்திரமாய் இருந்தன . இவ்வழகைக் கவி இங்கு அனுபவித்தார் . 
இவ்வளவு லக்ஷணம் பொருந்திய மஹா புருஷனான இவ்வரசனும் 
இப்போது அவமானம் அடைய வேண்டியதாயிற்று . ( 31 ) 
32 . बाहुप्रतिष्टम्भविवृद्धमन्युरभ्यर्णमागस्कृतमस्पृशद्भिः। 

राजा स्वतेजोभिरदह्यतान्त गीव मन्त्रौषधिरुद्धवीर्यः ।। 
TIS = புஜம் 

காமல் ) இருக்கின்ற 
afiery = தடைபட்டதினால் தகள் : = தன் தேஜஸ்ஸுக்க 
fs = மிகுந்த 

ளால் ( தனது பராக்ரமங் 
T : = கோபத்தையுடைய 

களால் ) 
TIF = 

என் = மந்திரங்களாலும் 
q r = ஸமீபத்திலேயே ( அதவா ஓஷதிகளாலும் 

ஸமீபத்திலேயே இருக் | 57ai: = ஒடுக்கப்பட்ட வீர்யத் 
கின்ற ) 

தையுடைய 
வாத = குற்றம் செய்கின்ற சரி = ஸர்ப்பம் போல் 
அதை (சிங்கத்தை ) 

: = உள்ளுக்குள்ளே 
போ - 

= தொ .... மல் ( கண்டிக் ( Ur = எரிக்கப்பட்டான் . 
தன் புஜம் ஸ்தம்பித்துப் போனதினால் உண்டான கோபம் ஒரு 
பக்கம் . இன்னொரு பக்கத்தில் இதுவரையில் எவ்விடத்திலும் எக் 
காலத்திலும் தடைபடாத தனது வீர்யம் பயன் படாமல் போனதி 


அரசன் 


இரண்டாவது ஸர்க்கம் 

109 
னாலுண்டான வருத்தம் ஸஹிக்க முடியாததாயிருந்தது . அதிலும் 
குற்றம் செய்கின்ற , அக் குற்றத்தையும் தனக் கெதிரிலேயே செய் 
கின்ற , ஒரு பிராணியினிடத்தில் தான் ஒன்றும் செய்ய முடியாமல் 
போனதைப் பற்றி உண்டான வருத்தமும் தாபமும் அளவிட முடி 
யாதவை . 

தேஜஸ்ஸு தஹிக்கும் ( கொளுத்தும் ) ஸ்வபாவ முள்ளது . 
இங்கே வெளியில் 

அபராதியை தஹிக்க முடியவில்லை . 
ஆகவே தனது இருப்பிடத்தையே உள்ளுக்குள் தஹித்தது . 

தேஜஸ்ஸ் என்று ஒருமையே அமையுமாயினும் இங்கே வருத் 
தத்தின் மிகுதியைக் காட்டுவதற்காகப் பன்மையால் கூறப் 
பட்டது . 

கட்டப்பட்ட ஸர்ப்பத்தின் நிலை நமக்குக் காணக்கிடைக்கும் . 
இதிலிருந்து திலீபனுக்கு அப்போது இருந்த நிலையை நாம் ஊஹித் 
தறியலாம் . 

( 32 ) 
33 . तमार्यगृह्यं निगृहीतधेनुर्मनुष्यवाचा मनुवंशकेतुम । 

विस्माय (पायन विस्मितमात्मवृत्ती सिंहोरुसत्त्वं निजगाद सिंहः ॥ 
Freirag ; = பசுவைப் பிடித்துக் ப் பற்றி 
fix: = ( அந்த ) சிங்கம் ( கொண்ட | Efear = ஆச்சர்யமடைந்த , 
சாரேரா = ஸத்துக்களால் இவன் | fialsuraq = ஸிம்மம்போல் வெகு 

நம்மைச் சேர்ந்தவன் வலிமையுள்ள 
என்று கருதப்பட்ட TI - அவனை ( அவ்வரசனை ) 
எக்ரா = மனுவின் குலத்திற் HPLETI = மனிதர் பேசும் பேச் 
குக் கொடியான ( த்வஜம் சினால் 
அதாவ 

கொடிபோல் freng (q)< T = ( மேலும் ) ஆச்சரி 
இருந்த) , 

யப்படும்படி செய்து 
आत्मवृत्तौ 

தனக்குண்டான கொண்டு 
நிகழ்ச்சியை ( ஸம்பவத்தை ) II = சொல்லிற்று . 

தனது குலமென்ன , பராக்ரம மென்ன , பெரியோர்கள் 
கொண்டாடும்படி லோக பரிபாலனம் செய்து வருகின்ற நிலை 
யென்ன , இதற்கெல்லாம் தக்கபடித் தான் அப்பொழுது செய்ய 
வேண்டிய கடமையைச் செய்ய முடியாமல் இருப்பது ஏன் என்று 
தனக்குண்டடான நிலையைப் பற்றி அரசன் ஆச்சரியப் பட்டுக் 


- 


110 

ரகுவம்சம் 
கொண்டிருந்தான் . எதிரில் பசுவும் சிங்கமுமே உள்ளது . மனிதர் 
ஒருவருமில்லை . ஒருவரோடும் பேசுவதற்கில்லை. எப்பொழுதும் 
நிகழாத ஒரு நிகழ்ச்சி தனக்குண்டானதின் காரணம் தெரியாமை 
யால் வியப்புற்று நின்றிருந்தான் . 

சிங்கம் மாம்ஸ போஜியான ஒரு மிருகம் . அது நந்தினியைப் 
பிடித்துக் கொண்டது . இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை . ஆனால் , 
அது மனிதர் பேசுவது போல் பேச ஆரம்பித்தது . இதில் அரச 
னுக்கு வியப்பு உண்டாயிற்று . இதுவரையில் தன் விஷயத்தில் 
மாத்திரமே ஆச்சரிய மடைந்திருந்த அவன் இப்போது ஸிம்மத்தின் 
விஷயத்திலும் ஆச்சரியப்பட்டான் . இதென்ன ; ஸிம்மம் மனிதர் 
போல் பேசுகின்றதே . நமக்குப் புரியாமலே ஏதோ விசேஷம் 
நடக்கின்றதே என்று . 

அன்றியும் தனக்கு ஆஹாரமான நந்தினியைப் பிடித்துக் 
கொண்ட போதிலும் அந்தச் சிங்கம் அதைக் காப்பாற்றுவதற்கு 
முயன்ற அந்தத் திலீபனை அவமதிக்காமல் , உன்னையும் பிடித்துக் 
கொன்று தின்று விடுவேன் என்று பயமுறுத்தாமல் அவனது 
குலப் பெருமையையும் குணங்களின் சீர்மையையும் பார்த்து மனி 
தர்களுக்குரிய பேச்சினால் பணிவுடன் பேசிற்று , இதனாலும் அர 
சன் ஆச்சரியப்பட்டான் . 

(33 ) 
34 . 

अलं महीपाल तव श्रमेण प्रयुक्तमप्यत्रमितो वृथा स्यात् । 

न पादपोन्मूलनशक्ति रंहः शिलोच्चये मूर्च्छति मारुतस्य ।। 
{ay rtfqls = ( ஓ ) அரசனே TI VIT = வீணாகும் . 
கள ான அகா = நீ சிரமப்பட்டது சாகான் = மரத்தைப் 
போதும் 

( நீ சிரமப்பட பெயர்க்கும் ஆற்றலுடைய 
வேண்டாம் ) . 

TISTES TE : = காற்றின் வேகம் 
Sigarfan = ( நீ ) அம்பு போட் | freat = மலையினிடத்தில் 
டாலும் ( அது ) 

சனி = ஓங்காது . 
T : = இங்கு (என்னிடத்தில் ) 

உலகினில் தனக்கு நிகரில்லாத புஜபலம் வாய்ந்த அவ்வரசன் 
தனது பலம் வீணானதைப்பற்றி மிக வருத்தப்பட்டான் . அவ்வருத் 
தத்தைப் போக்கி அவனைத் தேற்றப் புகுந்த சிங்கம் அவனது பலத் 
தைக் காட்டிலும் அதிகமான பலம் தன்னிடத்தில் இருக்கின்ற 


இரண்டாவது ஸர்க்கம் 


111 


कैलासगौरम् 


தாகையால் அவன் வருத்தப்பட வேண்டியதற்குக் காரணமில்லை 
என்கிறது . 

வ்ருக்ஷங்களை எல்லாம் வேருடன் பெயர்த்துத்தள்ளக் கூடிய 
பலம் வாயுவினிடத்தில் இருப்பினும் அது மலைகள் விஷயத்தில் ஒன் 
றும் செய்ய முடிகிறதில்லை. வி ரூ ஈக்தைக் காட்டிலும் மலைக்கு 
எவ்வளவு வன்மையோ அவ்வளவு வன்மை அவ்வரசனைக் காட் 
டிலும் தனக்கு இருக்கிறதாக அது அறிவிக்கின்றது . ( 34 ) 
35 . கனார் TSHIR5Ei: qiziqaiggSIIggy | 

अवेहि मां किंकरमष्टमूर्तेः कुम्भोदरं नाम निकुम्भमित्रम् ।। 
= கைலாஸ பர்வதம் = முதுகை உடைய 
போல் வெளுப்பான 

தசா = நிகும்பனுடைய 
WE = விருஷபத்தை , அதாவது 

தோழன் 
நந்தியின் மேல் 

கார்TH = கும்போதர 
அன : = ஏற விரும்பும் போது 

னென்று பேருடையவன் , 
(Iru = காலை வைப்பதாகிற அ R : = சிவபெருமானுடைய 
க = (சிவபெருமானுடைய ) 

f க்க E = ஸேவகன் , என்று 
அருளினால் 

Ti = 
IF = பரிசுத்தமான 

ef = அறிவாயாக . 
முன் பொதுவாகத் தனக்கு மிகுந்த பல முண்டென்பதைக் 
கூறி இப்பொழுது அதை விவரிக்கின்றது . பகவானுடைய அனுக் 
ரஹத்தினால் இப்பெருமை தனக்கு உண்டென்று காண்பிக்கின்றது . 
பகவானுடைய அனுக்ரஹத்தினால் இவ்வித பலம் வாய்ந்தவர் பலர் 
இருக்கின்றனர் என்று காட்டுவதற்காக தன்னை நிகும்பனுடைய 
தோழன் என்கிறது . தமக்குண்டான மிகுந்த பலத்திற்குத் தகுந்த 
ஆகாரம் புசிக்க வேண்டு மென்று காட்டுவதற்காக கும்போதரன் 
( பானை போன்ற வயிறுடையவன் ) என்று தனது பெயரைக் குறிக் 
கின்றது . இப்படி பகவானாலுண்டான என் பெருமையை அறியா 
மையினால் நீ இவ்வாறு பரிதபிக்கின்றாய் . அதை அறிந்தால் அதற்கு 
இடமில்லை என்று உணர்த்துவதற்காக அறிவாயாக என்று கூறு 
கின்றது . முன் எதிாக ( பூமியாளுமவனே ) என்றும் இங்கு 
க்கா : (பருதிவீ முதலிய ஐந்து பூதங்கள் , ஸூர்யன் , சந்திரன் 
யஜ்ஞானுஷ்டானம் செய்பவன் என்ற இந்த எட்டு மூர்த்திகளை 

பகவானுடைய கிங்கரன் நான் , என்றும் கூறியதால் , 


= என்னை 


kai 


உடைய 


மாகிற 


* = இது 


112 

ரகுவம்சம் 
பூலோகத்திலுள்ள எல்லா அரசர்களைக் காட்டிலும் மேன்மை 
பெற்றிருந்த போதிலும் , தெய்வத் தன்மை வாய்ந்தவர்களைக் காட் 
டிலும் நீ சிறியவனே என்று ஸுசனம் செய்யப்பட்டது . (35 ) 
36 . अमुं पुरः पश्यसि देवदारुं पुत्रीकृतोऽसौ वृषभध्वजेन । 

यो हेमकुम्भस्तनेनिस्सृतानां स्कन्दस्य मातुः पयसां रसज्ञः ।। 
IT : = முன்னே இருக்கிற T : = (யாதொன்றான ) இந்த மரம் 
அ ERI = இந்த தேவதாரு க HIT : = பார்வதியினுடைய 
மரத்தை 

होमकुम्भस्तननिःसूतानाम् = பொற்குட 
TN = பார்க்கின்றாயன்றோ. 

கொங்கையினின் 

றும் பெருகிய 
THqs7 = பரமேச்வரனால் ITFIT = நீரின் (பாலின் ) 
தா : = தனது புத்திரனாகக் TH : = சுவையை அறிந்த 

கருதப்பட்டிருக்கின்றது . தொன்று . 

‘ பலமதிகமானால் நான் மேய்க்கும் கோவை ஹிம்ஸி த்து 
என்னை அவமதிக்க வேண்டுமோ ? என்ற கேள்விக்கு விடை இது 
முதல் கூறுகின்றது . எதிரிலே இருக்கும் தேவதாரு வ்ருக்ஷத்தைப் 
பார் என்று முதலில் அவன் அசைவற்று நின்ற நிலையை மாற்றி 
அவன் கவனத்தை அம்மரத்தின் மேல் செலுத்திற்று . அவன் 
அதைக் கண்டான் . பிறகு அதன் விசேஷத்தை ஒரு சிறு வாக்கி 
யத்தினால் காட்டிற்று . ஈச்வரன் . இங்கு மிகுந்த ஆதரம் வைத் 
துள்ளான் என்று . அது மாத்திரம் அன்று , பார்வதி தேவியும் 
தானே குட மெடுத்து ஜலம் வார்த்த , தேவிக்கு அவ்வளவு ப்ரிய 
மான , மரம் இது என்று கூறுகின்றது . 

பார்வதீபரமேச்வரர்களுக்கு ஸ்கந்தன் எப்படி யோ அப் 
படியே இம்மரமும் பிரியம் எனப்படுகின்றது . 
37 . कण्डूयमानेन कटं कदाचिद्वन्यद्विपेनोन्मथिता त्वगस्य | 

अथैनमद्रेस्तनया शुशोच सेनान्यमालीढमिवासुरात्रैः ।। 
சரி - ஒருகால் 

S = nfqal = பெயர்த்துவிட்டது . 
ஈ = ஒரு காட்டு யானை 

Tq = அதனால் 
* = தனது கன்னத்தை 

அகா 1 = பார்வதி 
கார = அதில் சொறிந்து IT = தனது புத்திர 
STR = இதன் பட்டையை 

கந்தன் (ஸுப்ரம்மணியன் ) 


( 36 ) 


இரண்டாவது ஸர்க்கம் 


113 


Srgr : - அஸுரர்களுடைய I = இதைக் குறித்து 
பாணங்களினால் 

= வருந்தினாள் . 
ச dalue = அடிபட்டதுபோல் 

முன் கொடுத்த கந்தனது உபமை இங்கும் கொடுக்கப்படுகின் 
றது . மாம் க்ஷேமமா யிருக்கும் பொழுது தனது சொந்தப் புத்திரன் 
க்ஷேமமா யிருப்பது போல் அளவு கடந்த ஸந்தோஷமும் , அதற்கு 
ஸ்வல்பத் தீங்கு நேரிடினும் தனது குமாரனுக்கு மிகப் பெரிய தீங்கு 
நேர்ந்தது போல் வருத்தமும் , தேவிக் உண்டாயிற்றென்று 
கருத்து . 

(37) 
38 . तदा प्रभृत्येव वनद्विपानां वासार्थमस्मिन्नहमद्रिकुक्षौ । 

व्यापारितः शूलभृता विधाय सिंहत्वमङ्कागतसत्त्ववृत्ति ।। 
IT = அது முதற் 

சரகர் = உன்னிடத்தில் 
கொண்டே 

வரும் பிராணிகளை புசித்து 
furFir = காட்டு யானைகள் 

ஜீவிப்பாய் என்று 
Tag = பயந்து இங்கு வராம Rs = கட்டளையிட்டு 
லிருப்பதற்காக 

பல = பரமசிவனால் 
சரியா எ fisai = பர்வதத்தின் இந் அ = நான் 
நடுப்ரதேசத்தில் 

வாரி : = நியமிக்கப்பட்டிருக்கி 
सिंह्मत्वम् = சிங்கமாயிருந்து 

றேன் . 


தேவிக்கு மிகுந்த வருத்த முண்டாயிற் றென்று முன் கூறிற்று . 
தனது புத்திரன் போல் அவரே பாவித்திருப்பதனால் அவருக்கும் 
அதில் வருத்தமுண்டு என்பதில் ஐயமில்லை . ஆயினும் தேவியின் வருத் 
தமும் கூடச் சேர்ந்து அதை ரக்ஷிப்பதற்குரிய ஏற்பாட்டைத் தீவிர 
மாகச் செய்யும்படி அவரைத் தூண்டிற்று . அதனால் அவர் மிகவும் 
கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்தார் . (இது அவரை கலா - சூல 
பாணி - என்று குறித்ததினால் ஸுசிப்பிக்கப் படுகின்றது . ) அவ 
ருடைய கட்டளையாவது- " யானைகள் பயப்படுவதற்காக சிங்க 
உருவத்தில் இருக்க வேண்டும் . நிர்மானுஷ்யமான காட்டின் நடு 
வில் இருந்தாலும் , நீ இதை விட்டு ஒரு க்ஷணமும் போகக்கூடாது .. 
ஆகாரம் தேட வேண்டாமோ வெனில் அதற்காகவும் நீ போகக் 

தானாக உன்னிடம் வந்து சேரும் ப்ராணி தான் உனக்கு 
ஆஹாரம் என்பது . 

( 38 ) 
15 


கூடாது . 


114 

ரகுவம்சம் 
39 . तस्यालमेषा क्षुधितस्य तृप्त्यै प्रदिष्टकाला परमेश्वरेण । 

उपस्थिता शोणितपारणा मे सुरद्विषश्चान्द्रमसी सुधेव ।। 
TET TRT = அப்படி நியமிக் செய்யக் 

கூடிய இந்தப் 
கப்பட்டு இங்குப் பசித் 

பாரணையானது 
திருக்கும் எனக்கு 

Tr : = ராஹுவுக்கு 
T ங்கான f = ஈச்வரன் mail gq = சந்திரனுடைய 

கட்டளையிட்ட காலத்தில் அமிர்தம்போல் 
SiftxI = வந்திருக்கின்ற 

Tea = திருப்தியைக் கொடுக் 
TOru = ரக்தத்தைஉறிந்து கும் . 

முன் நடந்ததைக் கூறி இப்பொழுது தான் நந்தினியைப் 
பிடித்துக் கொண்டதின் காரணத்தை விளக்கு கின்றது . நீண்ட 
காலமாக என்னிடத்தில் தானாக ஒரு பிராணியும் வாராமையால் 
நான் பசித்திருக்க வேண்டியது . பகவானின் கட்டளை என்று 
பொறுத்திருந்தேன் . இப்பொழுது இப்பசு என்னிடத்தில் வந்த 
மையால் இதை நான் புசிக்க வேண்டு மென்று பகவானுடைய கட் 
டளை என்பது ஸ்பஷ்ட மாகின்றது . ஆகையால் நான் இதைப் 
பிடித்துக் கொண்டேன் என்பது கருத்து . 

கும்போதரன் தானே தன்னை ராஹுவுக்குச் சமானமாகவும் 
நந்தினியைச் சந்திராமிர்தத்திற்குச் சமானமாகவும் கூறியதிலிருந்து 
தான் செய்வது அஸுர கார்யமே என்று அவனே கருதினான் 
என்பது ஸ்பஷ்டம் . 

( 39 ) 
40 . स त्वं निवर्तस्व विहाय लजां गुरोर्भवान् दर्शितशिष्यभक्तिः । 

शस्त्रेण रक्ष्यं यदशक्यरक्षं न तद्यशः शस्त्रभृतां क्षिणोति ।। 
T: TE = ஆகவே நீ 

T TEq# = ரக்ஷிக்க வேண் 
கன் f = வெட்கப்படாமல் 

ஒரு வஸ்துவானது 
F = திரும்பிப் போ . என SINETTYA = ஆயுதத்தினால் 
भवान् 

ரக்ஷிக்க முடியாததாகில் 
T : fals : = ஆசார்ய = அது 

னிடத்தில் சிஷ்யனுக்கு Tagri VT: = ஆயு தந்தரிப்ப 
இருக்க வேண்டிய பக்தி வர்களுடைய புகழை 
யைக் காண்பித்துவிட்டாய் . araif = கெடுக்காது . 

அரசன் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயத்தையும் 
இப்படித் தெளிவாகக் கூறி அவனைத் திரும்பிப் போகச் சொல்லு 


இரண்டாவது ஸர்க்கம் 


115 


கின்றது . அவன் திரும்பிப் போவதில் மூன்று காரணங்களினால் 
இஷ்டப் படாமல் இருக்கலாம் . அதற்காக அம்மூன்று விஷயத் 
திலும் அது அவனுக்கு இவ்வாறு போதனம் செய்கின்றது . வெட் 
கம் இருக்கலாம் . பகவானுடைய கட்டளை என்பதை நினைத்து 
வெட்கத்தை விடவேண்டும் . குருவின் பசுவை இழந்து திரும்பிப் 
போனால் தனது குருபச்திக்குக் குறைவு வருமே என எண்ணலாம் . 
தன்னால் கூடிய ப்ரயத்தினத்தைச் செய்து விட்டபடியால் அதற் 
குக் குறைவில்லை. இவ்வரசன் தன்னிடத்தில் ஒப்படைத்த ஒரு 
பிராணியை க்ஷிக்கவில்லை என்ற அபகீர்த்தி உண்டாகலா மென்று 
சங்கிக்கலாம் . ஆயுதத்தைக் கொண்டு ரக்ஷிக்குமவர்கள் ஆயுதங் 
களுக்கு இலக்கு அல்லாத விஷயங்களில் தாங்கள் சக்தியற்றிருப் 
பது சகஜமே யாதலின் புகழுக்குக் குறைவில்லை என்று . 

( 40 ) 
41 . 

इति प्रगल्भं पुरुषाधिराजो मृगाधिराजस्य वचो निशम्य । 
प्रत्याहतास्रो गिरिशप्रभावादात्मन्यत्रज्ञां शिथिलीचकार ।। 


fi = இப்படி 

வத்தினால் 
TML = கம்பீரமான 

TTIEilE = தனது அஸ்திரம் 
ராரி (ITEL 47 ; = சிங்கத்தின் 

தடைப்பட்டது (என்பதனால் ) , 
சொல்லை 

அன அ SIE = தன் விஷயத்தில் 
FIFT = கேட்டு 

உண்டான அவமதிப்பை 
If Is : = அரசன் 

என்ன = தளர்த்தினான் 
TITIEIT = ஈச்வரனின் ப்ரபா 

( குறைத்துக் கொண்டான் .) 


இது வரையில் தன் நிலையைப் பற்றி மிக வருந்திக் கொண் 
டிருந்த அரசன் இப்பொழுது கொஞ்சம் தேறுதல் அடைந்தான் 
என்று கவி இங்குக் கூறுகின்றார் . பகவான் தவிர மற்றவர்களிடத் 
தில் ஒரு பங்கம் தனக்கு ஏற்பட்டிருக்குமாகில் அப்பொழுது வருந்த 
வேண்டியது யுக்தமாகும் . உலகத்தை ஆக்கவும் அளிக்கவும் வல்ல 
பகவானுடைய மகிமையினால் தனது முயற்சி பங்கப்படுவதைப் 
பற்றி எவ்வளவு பெரியவனாகிலும் ஒரு மனிதன் வருத்தப் படுவ 
தற்கு இடமில்லை . ஆகிலும் அவன் தனது வருத்தத்தைப் பூர்ணமாக 
மாற்றிக் கொள்ளவில்லை என்பதைக் காட்டக் கருதிய கவி தனது 
விஷயத்தில் இருந்த அவமதிப்பைத் தளர்த்தினான் என்கிறார் . விட் 
டான் எனதில்லை . 


116 

ரகுவம்சம் 
சிங்கம் வெகு கம்பீரமாகப் பேசியதினால் அதெல்லாம் ஈச் 
வராதீனம் . எல்லாம் உண்மையே என்று அரசன் பூர்ணமாக 
நம்பினான் . 

( 41 ) 
42 . प्रत्यवीच्चैनमिषुप्रयोगे तत्पूर्वभङ्गे वितथप्रयत्नः । 

जडीकृतस्त्रयम्बकवीक्षणेन वगं मुमुक्षन्निव वज्रपाणिः ।। 
ஈ TTI = அம்பு எய்தது எதர் : = அசைவற்றவனாகச் 

துவே முதல் தடவையாக செய்யப்பட்ட 
தடைபட்டு 

சொ afiq = வஜ்ராயுதத்தைக்கையி 
F74747 ; = தன் பிரயத்தினம் 

லேந்திய இந்திரன் போலி 
வீணாகி ( அதனால் ) 

ருந்த 
ITS = வஜ்ராயுதத்தைப் grfSTI7 : = திலீப் மகா ராஜன் 
போடக் கருதிய போது [ FE = இந்தச் சிங்கத்திற்கு 
== ஈச்வரனுடைய प्रत्यबीच 

சள் = தயங்காமல் உடனே 
பார்வையினால் 

மறுமொழி கூறினான் . 
அவன் மறுமொழி கூறினான் . என்று இவ்வளவே சொல்ல 
வேண்டி யிருக்க அவனது முயற்சி தடைபட்டு கையில் அம்புடன் 
அவன் நின்றதையும் , ஈச்வரனுடைய பார்வையினால் சக்தி குன்றி 
நின்ற இந்திரனது உபமானத்தையும் , இங்குக் கூறியது அவன் தனக் 
கேற்பட்ட மனோநிலை சிறிதும் குறையாது அதற்குத் தக்கபடி மறு 
மொழி கூறினான் என்பதற்காக . 

( 42 ) 
संरुद्धचेष्टस्य मृगेन्द्र कामं हास्य वचस्तद्यदहं विवक्षुः । 
अन्तर्गतं प्राणभृतां हि वेद सर्व भवान्भावमतोऽभिधास्ये ।। 
சிங்கமே प्राणभृतां अन्तर्गतम् = மனி 

த 
ங்க y = அசைய முடியாமல் டைய ஹ்ருதயத்தில் இருக் 
செய்யப்பட்டிருக்கும் 

Tar = எண்ணமெல்லாம் 
VT SC Ferg : TT = நான் சொல்ல - TET IT fr = உனக்குத் தெரியு 
விரும்பிய 

மன்றோ. 
F : = வார்த்தையானது 

अभिधास्ये ஆகையினால் 
கர் 1 ஐ = பரிஹஸிக்கக் கூடிய சொல்லுகிறேன் . ( 43 ) 

தாக விருக்கலாம் . ( ஆனால் ) | 
44 . मान्यः स मे स्थावरजङ्गमानां सर्गस्थितिप्रत्यवहारहेतुः । 

गुरोरपीदं धनमाहितार्नध्यत्पुरस्तादलुपेक्षणीयम् ।। 


43 . 


க - ஓ 


ர்கள் 


கின்ற 


போது 


S : 


ரண்டாவது ஸர்க்கம் 


117 


-- 


TITUTIYAIFIC = நிற்பன நடப்பன | ITIC = என் முன்னே 
இவற்றின் 

TUT = நசிக்கின்ற 
TifefiggTEg : = ஆக்கம் சாரிகளார் : I : f = அக்னி 

இருப்பு அழிவு இவற்றைச் வளர்த்து யஜ்ஞாதிகளைச் 
செய்யும் (உலகத்தின் 

செய்கின்ற எனது குரு 
ஸ்ருஷ்டி ஸ்திதி ஸம்ஹார வின் இச் செல்வத் ( சொத்) 
காரணனான ) 

தையும் 
T : = அப்பரமேச்வரனை 

अनुपेक्षणीयम् 

உபேக்ஷிப்ப 
THF : = நான் கௌரவிக்கக் கட தற்கில்லை ( நான் விட்டுப் 
மைப்பட்டிருக்கிறேன் . 

போக முடியாது ). 
பரமேச்வரனே கட்டளை இட்டிருந்த போதிலும் , அதனாலே 
தனக்கு ஒரு முயற்சியும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப் 
பினும் , எவ்விதத்திலும் ஆசாரியன் தன்னிடத்தில் ஒப்படைத்த நந்தி 
னியை விடமுடியாது என்பதான தனது மன உறுதியை அர 
சன் சிங்கத்தினிடத்தில் தெரிவிக்கின்றான் . கை கால்களைக் கூட 
அசைக்க முடியாமல் செய்யப் பட்டிருக்கும் அந்நிலையில் அவன் 
‘ நான் நந்தினியை ரக்ஷித்தே தீரவேண்டும் என்று சொல்வது 
ஸாமான்யமாக எல்லோருக்கும் ‘பரிஹஸிக்கக் கூடியது என்றே 
தோன்றும் . ஒரு ஊமை வாதிகளை வெல்லப் போகிறேன் என்று 
எண்ணுவது போல் . ஆயினும் , இந்தச் சிங்கம் ஈச்வரனுடைய 
அருள் பெற்றுத் தனது உள்ளத்திலிருக்கும் எண்ணத்தை அறியக் 
கூடிய நிலையில் இருப்பதால் அரசன் தனக்குள்ள மனவுறுதியை 
அதனிடத்தில் தக்க பூர்வ பீடிகையுடன் தெரிவிக்கிறான் . ( 44 ) 
45 . स त्वं मदीयेन शरीरवृत्तिं देहेन निवर्तयितुं प्रसीद । 

दिनावसानोत्सुकबालवत्सा विसृज्यतां धेनुरियं महर्षेः ।। 
T : +7 = ஈச்வரனுடைய கிங்கரன் | TTIETIFITSEITEETI = ஸாயங்காலத் 
என்கிற 

அப் பெருமை தில் இன்னும் தாய் வரவில் 
வாய்ந்த நீ 

லையே என்று ஏங்கி நிற்கும் 
Hi = எனது சரீரத்தினால் இளங் கன்றை 
niraffaikgr = உன துபசியை : Tag : = மஹர்ஷியினுடைய 
ஆற்றிக் கொள்ள 

இப்பசுவை 
THE = அருள்வாய் . 

fERAIT = விட்டுவிடு . 
சிறிதும் சக்தியற்ற நீ இதை ரக்ஷித்தே ஆக வேண்டும் என்ற 
தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றுவாய் என்ற சங்கை எழட் 


உடைய 


118 


ரகுவம்சம் 


எனது சக்தியினால் நான் இதைக் காப்பாற்றக் கருதுகின்றே னல் 
லேன் . பின் உனது அருளினாலேயே இதைக் காப்பாற்றத் துணிகின் 
றேன் என்கின்றான் . உன்னிடத்தில் வரும் பிராணியை புசித்து 
ஜீவிக்க வேண்டு மென்பது ஈசனின் கட்டளை . என்னுடைய இந்த 
சரீரத்தை உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் . இதை நீ புசித்து 
திருப்தி யடைந்து நந்தினியை விட்டுவிட வேண்டும் . இது ஒரு 
பசு . பசுவைக் கொல்வது நியாயமன்று . மேலும் இது ஒரு மஹர் 
ஷியின் வேள்விக்கு வேண்டிய ஹவிஸ்ஸைக் கொடுக்கின்றதாகை 
யால் அதைக் கருதி நீ இதை விட்டுவிட வேண்டும் . அன்றியும் 
இதன் இளங் கன்று பொழுது போகப் போக தாயை நினைத்து 
எப்பொழுது வரப் போகிற தென்று ஏங்கி நிற்கும் . அதற்காகவும் 
இதை நீ விட்டுவிட வேண்டும் . இவ்விதம் பலவித காரணங்களை 
எடுத்துரைத்து உனது அருள் பெற்று இதைக் காப்பாற்றுவ 
தென்று தீர்மானித் திருக்கிறேன் . இது என் உள்ளத்தில் உண்மை 
யாக இருக்கின்றதோர் எண்ணம் . அதை அமானுஷ சக்தி வாய்ந்த 
நீ அறிவாய் என்று ஸமாதானம் சொல்லுகிறான் . 

( 45 ) 
46 . अथान्धकारं गिरिगहराणां दंष्ट्रामयूखैःशकलानि कुर्वन् । 

भूयः स भूतेश्वरपार्श्ववर्ती किंचिद्विहस्या र्थपति बभाषे ।। 
अथ = உடனே 

களின் பிரகாசத்தினால் 
T viagrdarif ==:ஈச்வரனுடைய எகனார் = பொடிப் பொடி 
அந்தக் கிங்கரன் 

யாகச் செய்து கொண்டு 
गिरिगहराणाम् அகான் = பர்வதத் | fix = புன்னகை செய்து 
தின் குகைக 

ளி ள் அ = அரசனைக் குறித்து 
இருட்டை 

भूयो बभाषे மறுபடியு 

ம் சொன் 
दंष्ट्रामयूखैः 
T73 == தனது 

= தனது கோரைப் பற் னான் . 
அரசன் தனது சரீரத்தை அர்ப்பணம் செய்கிறே னென்று 
சொன்னது அவன் அரசனா யிருக்கும் நிலைக்கு ஒத்ததன்று என்பது 
சிங்கத்தின் எண்ணம் . ஆகவே அவன் மூடன் , என்பதைக்காட்டு 
வதற்காக அவன் வார்த்தையைக் கேட்ட வுடனே அது சிரித்தது . 
அப்பொழுதும் அது தான் சிங்க உருவத்துடன் இருப்பதை விளக் 
கிக் காட்டுவதற்காகத் தனது வாயைத் திறந்து பற்களைக் காட்டி 
யது . அவற்றின் மிகுந்த வெண்மை நிறத்தை ஸ்பஷ்டமாக்கு 
வதற்காகக் கவி அது இருந்த ஒரு குகையில் மாத்திரம் அன்று , 


- 


( = நீ 


இரண்டாவது வர்க்கம் 

119 
அங்குள்ள எல்லாக் குகைகளிலும் இருட்டு அறவே போயிற்று 
என்று வர்ணிக்கிறார் . அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு 
புருஷார்த்தங்களில் இரண்டாவதான பொருளில் ஊக்கமுள்ளவர் 
கள் அரசர்கள் . இவன் அரசனாதலின் அதைப் பெறுவதற்குரிய 
விவேகம் இவனுக்கு வேண்டியது என்பதைக் குறிப்பதற்கு இவனை 
இங்கு sriqft : என்று கூறியது .. 

( 46 ) 
47 . 

एकतिपत्र जगतः प्रभुत्वं नवं वयः कान्तमिदं वपुश्च । 

अल्पस्य हेतोर्बहु हातुमिच्छन् विचारमूढः प्रतिभासि मे त्वम् ।। 
TEENT TIT : Tgraq = ஒரு குடை | STTT Tal : = ஒரு மிகச் சிறிய 

யின் கீழ் உலகத்தை எல் பொருளுக்காக 
லாம் ஆளக் கூடிய அரசு gftm = இழக்க விரும்புகின்ற 
உரிமை , 
T : = இளம் வயது , 

FIVE F = ஆலோசித்துப் 
க IT = அழகிய இவ்வுரு பார்க்கும் போது முட்டா 
வம் , 

ளாகவே காணப்படுகின் 
15 = இவ்வளவையும் 

றாய் . 
எவ்விதத்திலும் இவனது தீர்மானம் தவறானது என்று காண் 
பிக்கக் கருதிய சிங்கம் முதலில் , நந்தினிக்கும் அவனுடைய மற்ற 
விஷயங்களுக்கும் உள்ள தாரதம்யத்தைக் காட்டி அவற்றை எல் 
லாம் இழப்பதா ? பசு ஒன்றை இழப்பதா ? என்பதைக் கவனித் 
துப்பார் என்று காட்டுகின்றது . 

( 47 ) 
48 . 

भूतानुकम्पा तब चेदियं गौरेका भवेत्स्वस्तिमती त्वदन्ते । 

जीवन्पुनः शश्वदुपप्लवेभ्यः प्रजाः प्रजानाथ पितेब पासि ।। 
T TET கா = மிகுந்த ஜீவ RTIFIC = உலகிலுள்ள யாவ 

காருண்யத்தினால் நான் இப் ரையும் காப்பாற்றும் அரச 
படிச் செய்கிறேனெனில் 

( சொல்லுகிறேன் கேள் ) ஸர்வ ஜனங்களையும் 
ன் - நீ மரித்தால் 

Sug : = ஆபத்துக்களிலிருந்து 
= 
ஒரு பசு 

I = தகப்பன் போல் 
furi = பிழைத்திருக்கும் . எப்பொழுதும் காப்பாற்று 
ச : = நீ ஜீவித்திருந்தாலோ 

வாய் , 
முன் நந்தினிக்கும் இவனுடைய சரீரத்திற்கும் உள்ள விசே 
ஷத்தை எடுத்துக் காட்டிற்று . அதற்கு அவன் “ இவ்விசேஷங் 


னான நீ 


TET : 


- 


- 


போது 

வெகு 


120 

ரகுவம்சம் 
களை யெல்லாம் நான் கவனிப்பவனல்லேன் . எந்தப் பிராணியை 
யும் என் பிராணனைக் கொடுத்தாவது காப்பாற்றுவது எனது வர 
தம் என்று மறுமொழி கூறலாமென எண்ணி , அதற்கு இங்கே 
விடை கூறுகின்றது . ஒரு பசுவினிடத்தில் உள்ள காருண்யம் 
பெரிதா ? உலகத்திலுள்ள ஸர்வ ஜனங்களிடத்திலும் வைக்க வேண் 
டிய காருண்யம் பெரிதா ? என்கிறதை ஆலோசித்துப் பார் என் 
கிறது . * இந்த ஒரு பசு 

என்றும் அந்வயிக்கலாம் . ( 48) 
. अथैकधेनोरपराधचण्डाद्गुरोः कृशानुप्रतिमाद्विभेषि ! 

शक्योऽस्य मन्युर्भवता विनेतुं गाः कोटिशः स्पर्शयता घटोनीः ।। 
TTT = இனி 

Fift-- பயப்படுகின்றயாகில் 
[ : = ஒரே பசுவை உடைய , 

घटोनीः சாலப் பெரும் மடி 
STITISIT = பிறர் தவறும் 

களை உடைய (நிரம்பக் கறக் 

கோபங் கின்ற ) பசுக்களை 
கொள்ளும் ஸ்வபாவ aftsT : HT = கோடி கோடி 
முடைய , 

யாகக் கொடுத்து 
STITfit = நெருப்புப்போல் STEL TY: = அவருடைய கோபத் 
ஜ்வலிக்கின்ற 

भवता विनेतुं शक्यः நீ போக்கலாம் . 
நந்தினி நசித்துப் போகிறதே என்று எண்ண வேண்டா 
மென முதலில் சொல்லிற்று . அவனது ஜீவகாருண்யத்திற்கும் பழு 
தில்லை என்று பிறகு கூறிற்று . இப்படிப் பசுவைப் பற்றியும் அவ 
னைப் பற்றியும் கூறிய பிறகு ஆசாரியனைப் பற்றியும் சிந்திக்க 
வேண்டாமென்று இங்கே சொல்லிற்று . ஒரே பசு உள்ளமை 
கோபத்திற்குக் காரணம் . கோபம் வந்தால் உக்ரமா யிருப்பதும் 
அதைக் குற்றம் செய்தவர் தாங்க முடியாதென்பதும் உபமானத் 
தினால் காட்டப்படுகின்றது . 

( 49 ) 
50 . तद्रक्ष कल्याणपरम्पराणां भोक्तारमूर्जस्वलमात्मदेहम् । 

महीतलस्पर्शनमावभिन्नमृद्धं हि राज्यं पदमैन्द्रमाहुः ।। 
= ஆகையால் 

விகா= அனுபவிக்கக் கூடிய , 
कल्याणपरम्पराणाम् குறையாது கை = மிகுந்த வலிமை 
மேல் மேல் வரும் போகங் 

பெற்ற 
அ = உன் சரீரத்தை 


தை 


- 


களை 


இரண்டாவது வர்க்கம் 


121 


= உரக்க 


TA = காப்பாற்றிக்கொள் . 

மாத்திரம் உடைய 
ஈ IFI - எல்லா வளமும் ரர் f sig : == இந்திர பதவி 
பொருந்திய அரசு 

என்றன்றோ கூறுகின்றார் 
TREETA = பூமியிலுள் கள் . 

ளது என்ற வேற்றுமை 

இப்படி , அவன் தனது சரீரத்தை அர்ப்பணம் செய்யத் தீர்மா 
னித்ததற்கு எது எது காரணமாக இருக்கக் கூடுமோ அதை எல் 
லாம் எடுத்து அதெல்லாம் தகாதென்று காட்டி மறுபடியு மிங்கு அவ 
னது அரச பதவியைப் பெரிதாகப் பேசி அவனது புத்தி பேதிக்கும் 
படிச் செய்கின்றது . 

(50 ) 
51 . 

एतावदुक्त्वा विरते मृगेन्द्र प्रतिस्वनेनास्य गुहागतेन । 

शिलोच्चयोऽपि क्षितिपालमुच्चैः प्रीत्या तमेवार्थमभाषतेव ।। 
சார் = சிங்கம் 

fafius = அரசனைக் குறித்து 
TTISSFEr fra = இவ்வளவு வின = ப்ரீதியோடு 

சொல்லி நின்ற பொழுது கா = அது சொன்னதையே 
பான் = குகையில் உண்டான S : 
SIES 7far = அதன் எதிரொலி . | Is = சொல்லிற்றுப் 
Hisfi = மலையும் (யினால் போலும் . 

அரசன் அது மேலும் என்ன சொல்லப் போகிறதோ 
என்று எதிர் பார்த்தும் , நந்தினியின் துரவஸ்தையைப் பார்ப்பத 
னால் உண்டான வருத்தம் மிகுந்தும் க்ஷண காலம் பதிலுரைக் 
காமல் நின்றான் . அப்பொழுது அவனது காதில் விழுந்த சிங்கத் 
தின் கப்பீர த்வனியினாலுண்டான எதிரொலிக்குக் கவி இங்கு 
ஒரு பொருள் கல்பிக்கிறார் . அந்நிலையில் அங்கு எவர் இருந்தாலும் 
அரசன் விஷயத்தில் அவ்வளவு கருணை கொண்டு , அவன் நியாய 
மென்று கருதும் வழிக்கு மாறாகவே பேசுவர் எனபது த்வனிப் 
பொருள் . 

( 51 ) 
निशम्य देवानुचरस्य वाचं मनुष्यदेवः पुनरप्युवाच । 

धेन्वा तदध्यासितकातराक्ष्या निरीक्ष्यमाणः सुतरां दयालुः ॥ 
देवानुचरस्य वाचम् 

IT SI77 = ஈச்வர கிங்கரனு .. உட்கார்ந்ததனால் உண் 
FRIE = கேட்டு ( டைய பேச்சை 

பயத்தைக் கண்க 
तदध्यासितकातराक्ष्या அவனேறி 

ளால் காட்டுகின்ற 
16 


62 . 


டான 


- 


122 


ரகுவம்சம் 


= அரசன் 


q = நந்தினி 

மாகக் கருணை பொங்கிய 
निरीक्ष्यमाणः தன்னைப் பார்க்க मनुष्यदेवः 
सुतरां दयालुः முன்னைவிட அதிக | HTTIES = மறுபடியும் கூறினான் . 

ஒரு பக்கம் பார்த்தால் ஈச்வரனுடைய ஆக்ஞையைக் கடக்க 
முடியாமல் இருக்கின்றது . மற்றொரு பக்கம் பார்த்தால் தான் அர 
சன் என்ற கடமையைச் செலுத்த முடியாம விருக்கின்றது . அதே 
ஸமயத்தில் நந்தினி கோரமான ஆபத்திலிருந்து துன்பப்படுவது 
பாதிக்கின்றது . ஆகையால் எவ்விதத்திலும் அதை ரக்ஷிக்கக் கருதி 
முன் சொன்னபடியே மறுபடியும் திடமாகக் கூறுகின்றான் . (52 ) 
53 , क्षतात्किल त्रायत इत्युदनः क्षत्रस्य शब्दो भुवनेषु रूढः । 

राज्येन किं तद्विपरीतवृत्तेः प्रागैरुपक्रोशमलीमसैर्वा ।। 
TFIT ST Th fts = துன்பத்தி 

மாயிருக்கின்றது. 
லிருந்து 

காப்பாற்றுகின் ari : = அதற்கு நேர்மாறான 
முன் என்ற பொருளைப் நடத்தை உடையவனுக்கு 
பற்றி யன்றோ 

T ன் கா = ராஜ்யத்தினால் என்ன ? 
उदग्रः क्षत्रस्य शब्द : அரசனைக் கதிர்: 

: -எல்லோரும் 
கூறும் க்ஷத்ரம் என்கிற இகழ்ந்து மங்கிய 
பெரும் சொல் 

கார் கர = பிராணனால் தான் 
ag 13 : = உலகங்களில்ப்ரஸித்த 

என்ன ? 
நந்தினியை விட்டு விட்டு ராஜ்ய ஸுகத்தை அனுபவி என்றும் , 
பிரஜைகளைக் காப்பாற்று என்றும் சிங்கம் சொல்லிற்று . ஒரு பிரா 
ணிக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் இது சொன்ன நியாயத்தைக் 
கொண்டு , தன்னைக் காப்பாற்றிக் கொள்வதே அரசன் செய்ய 
வேண்டிய காரியமாகில் க்ஷத்திரியன் என்கிற பெயரே அவனுக் 
குத் தகாது . அவ்விதமானவனுக்கு ராஜ்யமிருந்தும் பயனென்ன ? 
தன் கடமையைச் செய்யாது விட்டவனுக்கு அதுவே எப்பொழுதும் 
மனத்தை வருத்திக் கொண்டிருக்கு மாகையால் அரசன் என்கிற 
உயர்ந்த பதவியினால் அவன் ஸுகம் பெறுவது எப்படி ? பிறரைக் 
காப்பாற்றாத படியால் அதற்காகவும் அவனுக்கு ராஜ்யம் வேண் 
டியதில்லை . தனக்கு ஸுகம் உண்டாகாதாகையால் அதற்காகவும் 
அது வேண்டியதில்லை . இப்படி க்ஷத்திர தர்மத்தைப் பரிபாலிக்காத 
அரசனுக்கு ராஜ்யமே அனாவசிய மென்பது மாத்திரமன்று அவன் 


இரண்டாவது ஸர்க்கம் 


128 


கடமையை 


... மை 


ஜீவித்திருப்பதும் தகாது . ஆபத்து வரும் பொழுது ஜனங்களைக் 
காப்பாற்றாவிடில் அவர்கள் எப்பொழுதும் நிந்தித்துக் கொண்டிருப் 
பார்களாதலின் அவன் பிழைத்திருப்பதே தவறாகுப் , என்கிறான் . . 

ஸு கமனுபவி என்று சொன்னதற்குத் தனது 
இழந்தவன் ஸுகம் அனுபவிக்க முடியாது , என்ற விடை அளிக் 
கப்பட் ... து . நந்தினி பகன்றைக் காப்பாற்றுவதைக் காட்டிலும் பல 
பிரஜைகளைக் காப்பாற்றுவது யுக்தம் என்பதற்கு எந்தப் பிராணி 
யையும் அரசன் காக்கவேண்டியது 

என்ற இதைச் 
சிந்திக்கும்போது அப்பொழுது ஆபத்திலிராத மற்றவர்களைக் 
கொண்டு நியாயர் கூறுவது யுக்தமான்று என்று 

ஸமாதானம் 
கூறப்பட்டது . 

(53 ) 
54 . कथं च शक्योऽनुनयो महर्विश्राणनादन्यपयस्विनीनाम् । 

इमामनूनां सुरभेरवेहि रुद्रौजसा तु प्रहृतं त्वयाऽस्याम् ।। 
ச 4 EITHI = வேறு குறைந்ததன்று என்று நீ 

கறவைப் பசுக்களைக் தெரிந்து கொள்ள வேண் 
கொடுத்து 

டும் . 
TTTTq4 = மஹரிஷியை ஸமா காள g = ஈச்வரனது பெருமை 
தானம் செய்வது தான் 

யினாலாக்கும் 
ஏர் SFY : = எப்படி முடியும் ? TTI SEXT TERq = நீ இதைப் பிடித் 
சர் ரர் : கார் aaft = இந்த துக் கொண்டது . 

நந்தினி காமதேனுவுக்குக் 


பல 


நந்தினி ஒன்றுக்குப் பதிலாகப் பல பசுக்களைக் கொடுத்துக் 
குருவின் கோபத்தைத் தணிக்கலாம் என்று சிங்கம் சொன்னதற்கு 
அரசன் இங்கு மறுமொழி கூறுகின்றான் . உலகத்திலுள்ள மற்ற 
எல்லாப் பசுக்களைக் கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது . காமதேனு 
எப்படியோ அப்படியே இந்நந்தினியும் . ஆகையால் வேறு பசுக் 
களைக் கொடுத்துக் குருவைத் திருப்தி பண்ணிவைக்க முடியாது 
என்கிறான் . என்னிடத்தில் அகப்பட்டுக் கொண்டு விழிக்கிற 
எளிய பசுவுக்கோ அவ்வளவு பெருமை என்று அது சந்தேகங் 
கொள்ளலாம் . அதற்காக மேலே அவன் கூறுகின்றான் ஈச்வர 
னுடைய ப்ரபாவத்தினாலே நீ அதைப் பிடிக்க முடிந்ததேயன்றி 
வேறன்று ” என்று . 

(54) 


65 . 


- 


டைய 


124 

ரகுவம்சம் 
सेयं स्वदेहार्पणनिष्कयेण न्याय्या मया मोचयितुं भवत्तः । 

न पारणा स्याद्विहता तवैवं भवेदलुप्तश्च मुनेः क्रियार्थः ।। 
TI = ஆகவே இந்நந்தினியை ( 17 = இப்படியாகில் 
கனேரி = என் 

ரீ 

ரத் ITI = உனது பாரணையும் 
தையே விலையாக அர்ப்ப flR TIC = தடைப்படாது 
ணம் செய்து 

T : = வஸிஷ்ட மஹரிஷியினு 
मया भवत्तः मोचयितुं न्याय्या நான் 

உன்னிடத்திலிருந்து விடு ந = வேள்விச் சடங்கும் 
விக்க வேண்டியது தர்மம் . | eisai = லோபிக்காமல் இருக் 

கும் . 
அரசன் , அவனது சரீரத்தைக் காப்பாற்றிக் கொள்வதற்காகச் 
சிங்கம் எடுத்துரைத்த நியாய மெல்லாம் ஒப்புக் கொள்ளத் தக்க 
தல்ல என்று காட்டிய பிறகு தனது தீர்மானமே , இப்பொழுது 
நிறைவேற்றப் படவேண்டும் என்கிறான் . நந்தினியை உயிரோடு 
விட்டு விட்டால் உன்னுடைய பாரணை நடை பெறாது . விடாமல் 
அதைக் கொன்று நீ புசித்து விட்டால் முனிவரின் வேள்வி தடை 
படும் . இவ்விரண்டும் விரும்பத்தக்கதல்ல . என்னை நீ நந்தினி ஸ்தானத் 
தில் ஏற்றுக் கொண்டால் இவ்விரு சங்கடமும் சேரிடாது என் 
றும் , தான் கூறுவது வெகு நியாயமானது என்றும் , வெகு தெளி 
வாகக் கூறிக் காட்டுகின்றான் . 

(55 ) 
56 . भवानपीदं परवानवैति महान हि यत्नस्तव देवदारौ । 

स्थातुं नियोक्तुनहि शक्यम विनाश्य रक्ष्यं स्वयमक्षतेन ।। 
TGIT If = ஒருவரிடத்தில் 

I = காப்பாற்ற 
தொண்டு செய்யு முனக்கும் வேண்டிய வஸ்துவைத் 
इदं sir = இது தெரிந்ததே . 

தொலைத்துவிட்டு 
देवदारों 

= இந்த தேவதாரு விரு fals: 31 = யஜமானன் முன் 

க்ஷத்தின் விஷயத்தில் स्वयं अक्षतेन தனக்குச் சிறிதும் 
Ta HIT f 4 : = நீ மிகுந்த சிரத் அபாயமில்லாமல் ( தனக்கு 
தையை எடுத்துக் கொள்ளு 

ஒரு சிறு காயமும் இராமல் ) 
கிறாயல்லவா . 

அ g T THqi iz = நிற்பது முடியா 

தல்லவா . 
நியாயத்தை எடுத்துக் கூறிய பிறகும் பலவானாக இருக்கும் 
ஒருவன் ஸ்வதந்திரனாய்ப் பிறர் சொல்வதை ஒப்புக் கொள்ளாது 


. 


இரண்டாவது ஸர்க்கம் 


125 


மா 


• இது என் இஷ்டம் என்று கூறித் தன் விருப்பப்படி நடக்கலாம் . 
அப்படி இச் சிங்கம் , தான் சொல்வதைக் கேளாமற் போய்விடுமே 
என்றெண்ணி உன்னைப் போலவே என்னையும் கருத வேண்டு 
மென்று நயந்து கூறுகின்றான் . அதற்காக அதையே உபமான 
மாகக் காட்டுகின்றான் . உனக்கு தேவதாரு விருக்ஷத்தில் எவ் 
வளவு சிரத்தையோ , அதைக் காப்பாற்றுவதில் எவ்வளவு முயற் 
சியேர் , அவ்வளவு எனக்கு நந்தினி விஷயத்தில் இருக்க வேண்டி 
யது நியாயந்தானே , என்று கேட்கின்றான் . என்னைச் சண்டைக்கு 
அழைத்து அடித்து வென்று விட்டுப் பிறகு பலாத்காரமாக நந் 
தினியைப் பிடித்துக் கொண்டாலாவது நான் என் கடமையைச் 
செய்தேன் என்ற திருப்தி எனக்கு ஏற்பட்டிருக்கும் . என் 
வும் நான் செய்யக் கூடியதைச் செய்தேன் என்று திருப்தி படுவர் . 
அப்படி இல்லாமல் நந்தினியை இழந்து விட்டு முன் போலவே 
திடகாத்ரனாக அவர் முன்னே போய் நிற்பது நான் செய்யக் 
FR Lew 

காரியமா என்பதைக் காட்டு யானைகள் தேவதாரு வ்ரு 
க்ஷத்தை முறிக்கும்படி செய்துவிட்டு நீ ஈச்வரன் முன்னிலையில் 
போய் நின்றால் எப்படி இருக்கும் என்ற உபமானத்தைக் 
கொண்டு செவ்வனே உணர வேணும் என்கிறான் . 

(56 ) 
57 . किमप्यहिंस्यस्तव चेन्मतोऽहं यशःशरीरे भव मे दयालुः । 

एकान्तविध्वंसिषु मद्विधानां पिण्डेष्वनास्था खलु भौविकेषु ।। 
அர் ரிகக after: T4 TH = ஏதோ # f7IFE = என்னைப் போன்றவர் 

என்னை ஹிம்ஸிக்கக் கூடா களுக்கு 
தென்கிற எண்ணம் | aakirag = நசிப்பதையே தன் 

உனக்கு உளதாகில் 
मे यश:शरीरे दयालुभव என்னுடைய கது FSS = ஐம்பூதங்களாலா 

புகழ் உடம்பின் விஷயத் கிய சரீரங்களில் 
தில் நீ 

அருள்பு STTAI SS = ஆசையே கிடை 
வேணும் . ( ஏனெனில் ) 

நம்மிடத்தில் ஒப்படைத்த பொருளை எவ்விதத்திலும் நாம் காப் 
பர்ற்றாமல் விடமுடியாது . ஆகையால் நீ என் விருப்பப்படி செய்ய 
வேண்டு மென்றான் முன் . இப்பொழுது என்னைப் பற்றியும் 
கொஞ்சம் ஆலோசனை செய்து நீ இரங்க வேண்டு மென்கின்றான் . 
என் சரீரத்தையும் நந்தினியையும் ஒப்பிட்டு என்னைக் காப்பாற்றிக் 


மையாக உடைய 


யாது . 


126 


ரகுவம்சம் 


கொள்ளும்படி நீ கூறினாய் . அது யுக்தமன்று . அதை எப்படியும் 
காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதை முன்பே காட்டினேன் . 
இப்பொழுது நீ கவனிக்க வேண்டியது என்ன வெனில் , என் 
னுடைய இந்த மாம்ஸ மயமான உடல் பெரிதா , அல்லது எ 

எப் 
பொழுதும் அழியாதிருக்கக் கூடிய புகழ் உடம்பு பெரிதா என் 
பது . எப்படியும் என்னை ஹிம்ஸிக்க நீ கருதுகின்றாயில்லை . அப்படி 
ஹிம்ஸிக்கக் கூடாது என்கிற எண்ணத்தை நீ பூர்த்தி செய்ய 
வேண்டுமானால் என் விருப்பப்படி நடந்தால் தான் அது கூடும் . 
நான் விரும்பாத இவ்வுடலை ஒன்றும் செய்யாது விடுத்து நான் மிக 
மிக விரும்பும் புகழ் உடம்பைக் கெடுத்தாயாகில் அது நீ ஹிம்ஸை 
செய்ததாகவே முடியும் என்கிறான் . 

( 57 ) 
58 . संबन्धमाभाषणपूर्वमाहुर्वृत्तः स नौ संगतयोर्वनान्ते । 

तद्भूतनाथानुग नार्हसि त्वं संबन्धिनो मे प्रणय विहन्तुम् ॥ 
day 3 Hries: = பேச்சு 

(if Ti+ IYITT = ஆகையாலே 
உறவை உண்டாக்கும் என் ஓ ஈசனின் சேவகனே 
பார்கள் . 

संबन्धिनो मे प्रणयम् 

4 | 1944 = உறவினனான 
4 : | :: 16 : = அவ் நான் கேட்பதை 
வித உறவு காட்டின் கார் ngis = நீ மறுப்பது 
நடுவே சேர்ந்த நம்மிருவ 

தகாது . 
ருக்கும் ஏற்பட்டு விட்டது . 

காப்பாற்றப்பட வேண்டிய நந்தினியைக் கருதியும் அபகீர்த்தி 
உண்டாவதைப் பற்றி மிகவும் பயந்து தன்னைக் கருதியும் தனது 
விருப்பத்தை அது அனுஸரிக்க வேண்டு மென்று கூறினான் . ஆயி 
னும் தாக்ஷிண்யம் இல்லாமல் , நீ சொல்வதை நான் ஏன் கேட்க 
வேண்டும் என்று அது கூறி விடுமோ என ஐயமுற்று அதற்கும் 
தனக்கும் ஒரு உறவு கொண்டாடித் தனது விருப்பத்தை மறுக்கக் 
கூடாதென்று வாய் விட்டுச் சொல்லுகிறான் . 

(58 ) 
59 . तथेति गां सुक्तवते दिलीपः सद्यः प्रतिष्टम्भविमुक्तबाहुः । 

स न्यस्तशस्त्रो हरये स्वदेहमुपानयत्पिण्डभिवामिषस्य ।। 
aafi = அப்படியே என்று கூறி 

அவனுடைய புஜத்தின் 
பர்கள் - சிங்கம் நந்தினியை தடை ( அசைவற்ற நிலை ) 
விட்டுவிட 

நீங்கி 
Ta : affe= rfagrers. = உ 1. னே T : = அவ்வரசன் 


ரண்டாவது ஸர்க்கம் 


127 


கீழே 


Ta : = ஆயுதத்தைக் 

டத்தைப் போல் 
வைத்து விட்டு 

Ti = அந்தச் சிங்கத்தினிடத்தில் 
கா = தனது உடலை 

SAFET = கொண்டு சேர்த்தான் . 
आमिषस्य पिण्डमिव = மாம்ஸ பிண் 

அரசன் இவ்வளவு கூறியதைக் கேட்ட சிங்கம் வேறொன்றும் 
கூறாமல் அப்படியே ஆகட்டு மென்று ஒப்புக் கொண்டது . உடனே 
நந்தினி விடுபட்டது . இவன் கையும் இவனுக்கு ஸ்வாதீனமாயிற்று . 
ஆகையால் நிஷ்ப்ரயோஜனமான ஆயுதத்தைக் கீழே வைத்து விட் 
டுத் தான் சொன்னபடி தனது சரீரத்தை அது தின்னும்படியான 
நிலையில் குனிந்து அடங்கி ஒடுங்கி அதனருகில் சென்று அர்ப்பணம் 
செய்தான் . அவன் மனத்தில் சிறிதும் வருத்தமில்லை . களங்கமில்லை . 
இதைக் காட்டுவதற்காக மாம்ஸபிண்டம் போல் என்று உப 
மானம் கொடுக்கப் படுகின்றது . ஒருவன் ஒரு ஆடு அல்லது மாட் 
டைக் கொன்று ஒரு தேவதைக்குப் பலி கொடுக்கும் போது எப் 
படி இருப்பனோ அப்படியே தனது சொந்த உடலைச் கொடுக்கும் 
போதும். அவன் இருந்தான் என்று கருத்து . 

( 59 ) 
60 . तस्मिन् क्षणे पालयितुः प्रजानामुत्पश्यतः सिंहनिपातमुग्रम् । 

अवाङ्मुखस्योपरि पुष्पष्टविः पपात विद्याधरहस्तमुक्ता ।। 
எ = அந்தக்ஷணத்தில் Ti T|குரார் = அரசன் மேல் 

547 : = (தன் மீது ) ITTEEITHI = (வானில் ) வித்யா 
ஸிம்மத்தினுடைய உக்ர 

தரருடைய கையினால் பெய் 
மான வீழ்ச்சியை எதிர் 

யப்பட்ட 
பார்த்து 

gn : = பூ மழை 
IIISUST = கவிழ்ந்து இருந்த VIf = விழுந்தது .. 

கடமையை உறுதியுடன் செய்தால் தேவர்கள் மிகச் சந் 
தோஷப்படுவர்கள் என்பதை இங்குக் கவி எடுத்துக் காட்டுகிறார் .. 
இப்படித் தனது ஆட்சியில் உட்பட்ட பிரஜைகளைக் காப்பாற்றுமவ 
னன்றோ ( ITFt Traigg ) அரசனாயிருக்க வேண்டும் என்று 
மகிழ்ச்சியுற்ற மேலுலகத்தார் பூ மழையைச் சொரிந்து தமது சந் 
தோஷத்தை அறிவித்தனர் . 

அவன் தன்மேல் எதிர் பார்த்தது கோரமான ஸிம்மத்தின் 
வீழ்ச்சியே . ஆனால் விழுந்தது மிருதுவாய் மிகுந்த பரிமள முள்ள 
பூமழை . இது அவன் எதிர் பாராமல் விழுந்தது . 

(60 ) 


128 

ரகுவம்சம் 
61 . उत्तिष्ठ वत्सेत्यमृतायमानं वचो निशम्योत्थितमुत्थितः सन् । 

ददर्श राजा जननीमिव स्वां गामग्रतः प्रत्रविणीं न सिंहम् ॥ 
என fig = குழந்தாய் எழுந்திரு . | Sri : = தன் முன்னே 
T SNETITLEIT 17: = என்ற அம் = ர் எனப்பு refqof ார் - 

ருதம் போன்ற வார்த்தை தனது தாய் போன்று சுரப் 
उत्थितं निशम्य = எழுந்ததைக் புப் பெருகிய பசுவைக்கண் 
கேட்டு 

டான் 
Star : T = எழுந்து நின்று for = ஸிம்மத்தையன்று . 
TT = அரசன் 


புஷ்ப வர்ஷம் விழுந்ததும் அரசன் தான் குனிந்தபடியே இருந் 
தான் . என் புஷ்பமாரி தன்மேல் விழுந்தது என்கிற காரணம் 
னுக்குத் தெரியாது . ஆனால் தன்னை ஆகாரமாகக் கொள்ளென்று 
ஸிம்மத்திற்குக் கொடுத்த வார்த்தையை மாற்ற முடியாதாகையால் 
* ஏன் பூக்கள் தன் மேல் விழுந்தன ? எங்கிருந்து விழுந்தன ? 
என்று நிமிர்ந்து பார்க்கவில்லை . அதைக் கவனித்த பசு நாம் கூப் 
பிட்டாலன்றி இவன் எழுந்திருக்க மாட்டான் 

என்றெண்ணி 
மிகுந்த அன்புடன் கூப்பிட்டது . அதன் பிறகு இது ஏதோ தெய் 
வத்தின் கட்டளையா யிருக்க வேண்டு மென்றெண்ணி அரசன் 
எழுந்திருந்து நிமிர்ந்து நின்றான் . அப்போது அங்கு அவன் கண் 
டது என்ன ! சிங்கமன்று . தன் னிடத்தில் மிகுந்த அன்பைக் 
காட்டி நின்ற நந்தினி. இதென்ன ஸம்பவம் என்று மறுபடியும் 
வியப்புற்றான் . 

( 61 ) 
62 . तं विस्मितं धेनुरुवाच साधो मायां मयोद्भाव्य परीक्षितोऽसि । 

ऋषिप्रभावान्मयि नान्तकोऽपि प्रभुः प्रहर्तुं किमुतान्यहिंसाः ॥ 
विस्मितं धेनुरुवाच 

னைப் பரீக்ஷித்தேன் . 
அடைந்த அவ்வரசனை||qx= EIT = வஸிஷ்ட முனிவரின் 
அந்நந்தினி சொல்லிற்று ; 

மகிமையினால் 
साधो = ஸர்வ குணம் பொருந்திய சா asi = fe rj T TY : = எமனும் 
உத்தம புருஷனே 

என்னைப் பீடிக்க முடியாது 
मायामुद्भाव्य मया परीक्षितोऽसि கரா அரங்க : = மற்ற துஷ்ட 

மாயைத் தோற்றத்தை ஜந்துக்களைப் பற்றிக் 
உண்டாக்கி நானே உன் கேட்க வேண்டுமோ , 


- 


இரண்டாவது ஸர்க்கம் 


129 


எதிர் பாராத ஸம்பவங்கள் மேல் மேல் நேர அதனால் ஒன் 
றுமே தோன்றாது வாய் திறவாமல் நின்ற அரசனை விளித்து நக் 
தினி உண்மையைக் கூறுகின்றது . நடந்தவை யெல்லாம் நான் 
செய்த மாயையே . நான் கொஞ்சமாவது கஷ்டப் பட்டிருப் 
பேன் என்று நீ சிறிதும் எண்ண வேண்டாம் . கடைசியாக உயி 
ரைக் கொண்டு போக வேண்டியவன் யமன் . அவனே என்னிடத் 
தில் ஒன்றும் செய்ய முடியாது . அவ்வித நிலை எனக்கு உண்டா 
னது வஸிஷ்ட முனிவரின் மஹிமையினாலேயே . ஆகையால் ஏதோ 
ஒரு சிங்கம் என்னைப் பிடித்துக் கொண்டது , ஹிம்சித்து விட்டது, 
என்று நீ எண்ண வேண்டாம் என்கிறது . ஈச்வரனுடைய அனுக்ர 
ஹத்தைப் பெற்ற ஒருவனன்றோ உன்னைச் சிங்க வேஷத்தில் பிடித் 
துக் கொண்டான் . அதனால் பாதை ஏற்படாதோ வெனில் அது 
நான் செய்த மாயையே யன்றி உண்மையில் நேர்ந்ததன்று என் 

( 62 ) 
63 . भक्तया गुरौ मय्यनुकम्पया च प्रीताऽस्मि ते पुत्र वरं वृणीष्व । 

न केवलानां पयसां प्रसूतिमवेहि मां कामदुधां प्रसन्नाम् ।। 
Tia 57| - உனக்கு குருவினி | ஈ i கானார் என் Fift 

டத்தில் உள்ள பக்தியினா நான் வெறும்பாலை மாத்தி 
லும் 

ரம் கொடுப்பே னென்று 
HTEETIT = என்னிடத்தில் எண்ணாதே. 

உள்ள காருண்யத்தினாலும் STI AISIT ( mait ) = ப்ரீதி உண் 
fast = ஸந்தோஷமடைந்தேன் . டானால் வேண்டியதை எல் 
Titsq = குழந்தாய் , வேண் லாம் தருவேனென்று அறி. 
-டியதைக் கேள் . 

பரீக்ஷை முடிந்தவுடன் அதில் வெற்றி பெற்ற அரசனுக்கு 
அவன் கோரிய பலனைக் கொடுப்பதாக நந்தினி இங்குப் பேசுகின் 
றது . வேண்டியதைக் கேள் என்று சொன்னதைக் கேட்டு 
அரசன் இது ஒரு பசு தானே . வேண்டியதை எல்லாம் இது தரக் 
கூடுமோ . இதை ஓட்டிக் கொண்டு ஆச்ரமம் போய் முனிவரிடத் 
திலன்றோ வரம் பெற வேண்டும் , என எண்ணலாம் . அதற்காக நக் 
தினி நான் வெறும் ஸாதாரண பசு அன்று . நீ எதைக் கேட்டாலும் 
தரக் கூடிய சக்தி எனக்கு உண்டு என்று முன் ( முதல் ஸர்க்கத்தில் 
81- வது ச்லோகத்தில் ) முனிவர் சொன்னதை இங்கு ஞாபகப் படுத் 
துகின்றது . 

17 


180 


ரகுவம்சம் 


உணடாக 


இந்த ச்லோகத்தில் 277 , னிவு என்ற பொருளில் வந்த 
சொற்றொடர் ஏ பிள்ளைவரம் கேள் என்ற த்வனிக்கும் 
ஏற்றதா யிருத்தலைக் காண்க . 

(63 ) 
64 . ततः समानीय स मानितार्थी हस्तौ स्वहस्तार्जितवीरशब्दः। 

वंशस्य कर्तारमनन्तकीर्ति सुदक्षिणायां तनयं ययाचे ॥ 
Ti : = அதன் பிறகு 

वंशस्य कर्तारम् = வம்ச வ்ருத்திக்கு 
சரி alai = கேட்போர் கேட்டதை 

ஹேதுவாய் 
எல்லாம் கொடுத்து உபா = அபார கீர்த்தியுடன் 
கரித்த, 

FAT = புத்திரன் ( விளங்கும் 
खहस्तार्जितवीरशब्दः = தனது புஜ aai.a = தனது பட்டமகி 

பராக்கிரமத்தினால் - இவன் ஷியான ஸு த க்ஷி ணை யி 

வீரன் என்ற புகழ் பெற்ற னிடத்தில் 
S : = அவ்வரசன் 

வேண்டு மென்று வேண்டி 
Tiq = கைகளைக் கூப்பி 

னான் . 
திலீபன் இதுவரையில் தான் கொடுப்பவனாக இருந்தானே 
யன்றி யாசகனாக இருந்ததில்லை . தனது கைகளை ராஜ்ய பரிபாலனத் 
திற்காக உபயோகப்படுத்தி யிருக்கிறானேயன்றி , யாசிப்பதற்காக 
உபயோகப் படுத்தினதில்லை . ஆகிலும் இப்பொழுது நிலைக்குத்தகுந்த 
படி நடக்க வேண்டு மாகையால் சிறிதும் அகங்காரமோ லஜ் 
ஜையோ இல்லாமல் மிகுந்த விநயத்துடன் யாசனம் செய்தான் . 
உண்டாகும் புத்ரன் தான் மறுபடியும் தனக்குப் புத்ரன் உண்டாக 
வேண்டுமே யென்று மிகவும் கஷ்டப்படாமல் மேல் மேலும் ஸந் 
தான வ்ருத்தி உண்டாக வேணு மென்றும் , அவன் குணமில்லாது 
வம்சத்திற்கு அபகீர்த்தியை உண்டாக்காமல் பெரும் புகழை உண் 
டாக்கக் கூடியவனாக இருக்க வேண்டு மென்றும் , அவ்வித ஸத் புத் 
திரன் வேறொரு பத்னியிடத்தில் உண்டாகாமல் இப்பொழுது தன் 
னுடன் வந்து வ்ரதத்தை அனுஷ்டித்து நந்தினியை உபசரித்த ஸுத 
க்ஷியிணைனிடத்தில் உண்டாக வேணு மென்றும் வேண்டினான் . (64) 
65 . संतानकामाय तथेति कामं राज्ञे प्रतिश्रुत्य पयस्विनी सा । 

दुग्ध्वा पयः पनपुटे मदीयं पुत्रोपभुङ्क्वेति तमादिदेश ।। 
எ TI ISAHIT = மகப்பேறு விரும்பும் கார் figg = வரத்தைக் கொடுத் 
ர் = அவ்வரசலுக்கு 

துவிட்டு 
= அப்படியே என்று € l = அந்த நந்தினி 


யிட்டது . 


என்றது . 


இரண்டாவது ஸர்க்கம் 

131 
= சுரப்புவிட்டு நின்று 

கறந்து 
IT = குழந்தாய் 

SPsen = குடி என்று 
मदीयं पयः = என்னுடைய பாலை तमादिदेश = அவனைக் கட்டளை 
1rge gq = இலைத்தொன்னையில் 

இவனிடத்தில் நந்தினிக்கு மிகுந்த ப்ரீதி உண்டாய்விட்டபடி 
யால் அது தயங்காமல் சுருக்கமாக உடனே அப்படியே ஆகட்டும் 
என்று வரங் கொடுத்தது . பாலைக் கறந்து குடிப்பதற்கு கன்றுக் 
குட்டி வேண்டாவோ வெனில் அது இல்லாமலேயே தானே பால் 
சுரந்தே னென்கிறது . பாத்திர மில்லையே கறப்பதற்கு எனில் 
மரங்களிலுள்ள இலைகளைப் பறித்துத் தொன்னை தைத்துக் கொள் 

( 65 ) 
66 . वत्सस्य होमार्थविधेश्च शेषमृषेरनुज्ञामधिगम्य मातः । 

औधस्यमिच्छामि तवोपभोक्तुं षष्टांशमुा इव रक्षितायाः ॥ 
HIT : = அன்னையே 

பெற்து 
எ TY * : alarifer ர க கன்risana : If it = பூமியைக் 

றுக்குட்டி ஊட்டி முனிவர் காப்பாற்றி அதிலிருந்து 
தனது ஹோமத்திற்காக எனக்குக் கிடை க் 
உபயோகப்படுத்தி மிகுந்த 

ஆறில் ஒரு பங்கைப்போல் 
விரா = உனது பாலை SR at = அருந்த விரும்பு 
ऋषेः अनुशाम् अधिगम्य 

முனிவரு 

கின்றேன் . 
அனுமதியைப் 
67 . इत्थं क्षितीशेन वसिष्ठधेनुर्विज्ञापिता प्रीततरा बभूव । 

तदन्विता हैमवताच कुक्षेः प्रत्याययावाश्रममश्रमेण ।। 
என் fat i = இப்படி II = அவனுடன் கூட 

அரசன் பணிவாகக் கூற SETTIE : = ஹிமய மலையின் 
ச fas : ITI TE = முனிவரின் குகையிலிருந்து 

பசு மேலும் ஸந்தோஷம் | aru = களைப்பின்றி 
அடைந்தது . 

எவரா TTT = ஆச்ரமத்திற்குத் 
= அப்பொழுதே 

திரும்பிற்று . 
தன் பிராணனைக் கொடுத்தாவது இதைக் காப்பாற்ற வேணு 
மென்ற உறுதியுடன் அரசன் நடந்து கொண்டதனால் நந்தினி மிக 
வும் ஸந்தோஷித்து அவன் கேட்ட வரத்தைக் கொடுத்து மறு 
க்ஷணமே என் பாலைக்கறந்து குடி என்றது . இது ஒரு சிறியதான 


( 66 


டைய 


+ 


182 

ரகுவம்சம் 
ஆனால் மிகவும் கடினமான மற்றொரு பிரீக்ஷை . திலீபன் பேரன்ற 
அறிவாளிகளாய் எல்லோரும் இருக்க மாட்டார்கள் . அவர்கள் நந் 
தினி ‘ பாலைக் கறந்து குடி , என்று சொன்ன அந்த க்ஷணத்திலேயே 
அப்படிச் செய்ய முற்படுவார்கள் . ஆனால் மஹா விவேகியாகிய 
திலீப மகாராஜன் அப்படிச் செய்யவில்லை . செய்யக்கூடாது என்று 
எண்ணினான் . ஆனால் அது செய் என்று சொன்னதைச் செய்ய 
மாட்டே னென்றால் , அது அவனது விநயத்திற்குக் குறைவாகும் . 
ஆகையினால் தனது கருத்தை மிகுந்த பணிவுடன் அதனிடத்தில் 
விஜ்ஞாபனம் செய்தான் . ப்ரஜைகளை நன்றாக ரக்ஷிக்காத அரசன் 
வரி வசூலித்து உபயோகப் படுத்துவது அநீதியாகும் . பரிபாலனம் 
பூர்ணமாக நடந்த பிறகு அதிலிருந்துவரும் வருமானத்தை உப 
யோகப் படுத்துவதில் குற்ற மொன்று மில்லை . அது தர்மமே. அவ் 
விதமே உன்னை நான் உபசரித்து நீ கொடுக்கும் பாலை அருந்துவது 
யுக்தமே . ஆனால் நீ க்ஷேமமாக முனிவரிடத்தில் சென்ற பிறகே 
நான் உன்னை உபசரித்தது பூரணமாகும் . இது முதல் காரணம். 

இரண்டாவது கன்றுக் குட்டி ஊட்டாமல் பால் கறப்பது 
சாஸ்திர விருத்த மாகையால் இப்பொழுது பால் கறந்து குடிப் 
பதற்கில்லை . மூன்றாவது , கிடைத்த ஆகாரப் பொருளை யஜ்ஞத் 
திற்கு உபயோகப்படுத்தி யல்லது நாம் உபயோகப் படுத்துவது 
பாவம் . தவிர எனது ஆசார்யனான வஸிஷ்ட மஹரிஷியினுடைய 
அனுமதியின்றி நான் உனது பாலைக் குடிப்பது தகாது . இக்காரணங் 
களால் நீ இட்ட கட்டளையை இப்பொழுதே நிறைவேற்றாமல் 
ஆச்ரமத்திற்குப் போன பிறகு நிறை வேற்ற விரும்புகிறேன் . 
இதற்கு நீ இசைய வேணும் என்று கூறினான் . இதனால் முன்பை 
விட இன்னும் அதிக ஸந்தோஷம் அடைந்தது நந்தினி . புத்திரவரம் 
பெற வேணு மென்ற ஆசை மிகுதியால் விவேகம் குன்றாது , அப் 
பொழுதும் ஆச்ரமத்திலுள்ள கன்றையும் மஹரிஷியையும் நினைத்து , 
முறை தவறாது தான் சொன்னதைச் செய்ய அவன் கருதியதைக் 
கண்டு அது அடங்கா மகிழ்ச்சி அடைந்தது . அதைக் குறித்து 
அவனை மிகக் கொண்டாடிற்று . பிறகு தானே அவனை அழைத்து 
ஆச்ரமத்திற்குப் போவோம் வா என்று சொல்லி மற்றப் பசுக்கள் 
மலையின் உச்சியிலிருந்து கீழிறங்க என்ன சிரமப்படுமோ அந்த சிர 
மம் சிறிது மில்லாமல் , அரசன் பின்னே வர ஆச்ரமத்திற்கு 
வந்தது . 

( 67 ) 


68. 


பட்ட அதை 


என்ற 


இரண்டாவது ஸர்க்கம் 

138 
तस्याः प्रसन्नेन्दुमुखः प्रसाद गुरुर्नृपाणां गुरवे निवेच । 

प्रहर्षचिहानुमितं प्रियायै शशंस वाचा पुनरुक्तयेव । 
ராணர் 15: = அரசர்களுக்கெல் அறிவித்து 

லாம் வழிகாட்டியாயிருந்த எரா= ஸந்தோஷக் குறி 
அந்தத் திலீபன் 

களால் முன்பே அறியப் 
TTI : SEITI . = நந்தினி அருள் 
புரிந்ததை 

கண் TFI = கூறியது கூறல் 
சார் ர : == சந்திரபிம்பம்போன் 

குற்றமுள்ளது 
ற தனது முகத்தில் பிரகா போன்ற வார்த்தையினால் 
சம் தோற்ற 

fsus எங்க = தனது பத்திக்குக் 
Ya fta = ஆசார்யனிடத்தில் கூறினான் . 

சுதக்ஷிணை வழக்கம் போல் அன்று ஸாயங்காலமும் ஆச்ரமத் 
திற்கு வெளியிற் சென்று நந்தினியையும் அரசனையும் வரவேற்றாள் . 
அப்பொழுது அவன் முகத்தைப் பார்த்தவுடனேயே அவள் ஏதோ 
ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாள் . 
அவன் முகத்திலே அவ்வளவு மலர்ச்சியும் ஆனந்தமும் தோன் 
றின . ஆகிலும் அவன் முறை தவறாது நந்தினியை ஆச்ரமத்திற்குள் 
அதன் இடத்தில் கட்டிவிட்டு மஹரிஷியினிடம் சென்று வணக்க 
மாக உசிதமான வார்த்தைகளால் நடந்ததைத் தெரிவித்துவிட்டு 
அதன் பிறகே தனது இருப்பிடத்திற்கு வந்து விஸ்தாரமாகத் 
தனது பத்தியிடத்தில் சொன்னான் . 

(68 ) 
69 . स नन्दिनीस्तन्यमनिन्दितात्मा सद्वत्सलो वत्सहुतावशेषम् । 

पपौ वसिष्ठेन कृताभ्यनुज्ञः शुभ्रं यशो मूर्तमिवातितृष्णः ॥ 
#f facikar = ஒரு வரும் நிந்திக் எ தா IIS : = வஸிஷ்ட முனி 
காத (யாவரும் கொண்டா 

அனுமதி 
டக் கூடிய ) ஸ்வபாவமும் பெற்று 
T : = நல்லோர்களிடத்தில் எரன : = மிகுந்த ஆவலோடு 
அன்பும் உடைய 

சர் ஏர் 4 - வடிவெடுத்து 
8 : - அவ்வரசன் 

வந்த பரிசுத்தமான தன் 
Srusales4 = கன்று குடித்தும் புகழைப் போல 

ஹோமம் செய்தும் மிகுந்த - பருகினான் . 
rian = நந்தினியின் பாலை 


வரால் 


134 

ரகுவம்சம் 
தனது விருப்பப்படியே ஆச்ரமத்தில் கன்று ஊட்டிப் பிறகு 
கறந்த நந்தினியின் பாலை முனிவரது ஹோமம் ஆன பிறகு அவரது 
அனுமதி பெற்றுக் குடித்தான் . அதில் அவனுக்கு மிகுந்த ஆவல் 
இருந்தது . ஏனெனில் தான் எவ்விதக் கஷ்டத்தை அடைந்தாவது 
ஸந்தானத்தைப் பெறாவிடில் பித்ரு ருணத்திலிருந்து விடுபடாமல் 
தான் நிந்தைக்குப் பாத்திரனாவான் . அந்நிந்தையை ஸஹிக்கக் 
கூடியவனல்லன் அவன் . மேலும் தனது ராஜ்யத்திலுள்ள பிரஜை 
கள் எல்லோரும் மிக நல்லவர்கள் . தர்மத்திலேயே நிலை நின்றவர் 
கள் . அவர்களுக்கு மேல் மேல் உத்தமமான அரசாங்க முறை ஏற் 
பட்டு ஒருவித தீங்கும் உண்டாகாது பாதுகாப்பு இருக்க வேண்டும் . 
அவர்களிடத்தில் இவனுக்குள்ள அன்பினால் அதைப் பற்றியும் 
மகப்பேறு பெறுவதில் இவனுக்கு மிகுந்த சிரத்தை உண்டாயிற்று . 
இவ்விரண்டு காரணங்களாலும் மிகுந்த ஆவலோடு அவன் அப் 
பாலைப் பருகினான் . காட்டில் திரிந்து மாடு மேய்த்தாவது குலக்ரம 
மாக வந்த அரசு கெடாது தொடர்ந்து வருவதற்குரிய ஸந்தானத் 
தைப் பெற்றான் என்ற பெரும் புகழ் அவனுக்கு உண்டாயிற் 
றென்று உபமானம் காட்டுகின்றது . 

(69 ) 
70 . प्रातर्यथोक्तव्रतपारणान्ते प्रास्थानिक स्वस्त्ययनं प्रयुज्य । 

तौ दम्पती स्वां प्रति राजधानी प्रस्थापयामास वशी वसिष्ठः ॥ 
S : = மறு நாள் காலையில் 

டிய ஆசீர் வாதத்தைச் 
கானா = விதிப்படி 

செய்து 
பாரணை செய்து முடிந்ததும் E = அந்தப் பதிபத்னிகளிரு 
எ d afte: = மிகுந்த வைராக்கிய 

வரையும் 
முடையவரான 

வஸிஷ்ட் ர் கள் fi = அவர்களின் 
முனிவர் 

தலை நகரத்திற்கு 
प्रास्थानिकं खस्त्ययनं प्रयुज्य - புறப்ப RAILETHIT = ( புறப்படச் செய் 
டும்போது செய்ய வேண் 

தார் ) அனுப்பினார் . 
ஸதக்ஷிணையும் திலீபனும் அனுஷ்டித்த விரதம் இருபத்திரண்டு 
நாட்கள் நீடித்தது . இருபத்திரண்டாவது நாள் நந்தினி செய்த 
பரீக்ஷையில் வெற்றி பெற்று அரசன் ஆச்ரமத்திற்கு வந்து கீழ்க் 
கூறியபடி நந்தினியின் பாலைப் பருகினான் . மறுநாட் காலையில் 
பாரணை நடந்தது . பிறகு முனிவரின் அனுமதியையும் ஆசீர்வாதத் 
தையும் பெற்று அரச தம்பதிகள் தமது நகரத்கிற்குப் போகப் புறப் 


இரண்டாவது ஸர்க்கம் 


135 


. 


பட்டார்கள் . அப்பொழுது அரசன் தன்னுடைய ஐச்வர்யத்திற்கு 
ஏற்றவாறு தமது குருவான முனிவருக்கு காணிக்கை ஸமர்ப்பித் 
தான் . அப்பொழுது அம்முனிவர் “ நீ தரும் பொருளால் எனக்கு 
ஆக வேண்டியது ஒன்றுமில்லை . நீயே கொண்டு போய் உன் இராஜ் 
யத்திற்கும் பிரஜைகளுக்கும் வேண்டிய க்ஷேமத்திற்காக அதை உப 
யோகப் படுத்திக் கொள் . ” என்று கூறி அதை அங்கீகரிக்க மறுத்து 
விட்டார் . இதைக் குறிக்கின்றது இந்திரிய ஜயமுள்ள , விரக்த 
ரான 

என்ற பொருளையுடைய ன என்ற சொல் . காரியம் 
முடிந்தவுடனே தமது நகரத்திற்குப் புறப்பட வேண்டியது நியாய 
மானாலும் ஆசார்ய ஸன்னிதானத்தில் தாங்கள் ஒன்றையும் சுதந் 
திரமாகச் செய்ய முற்படக் கூடாதாதலின் இத் தம்பதிகள் இவர் 
களாகவே அதை முனிவரிடத்தில் தெரியப் படுத்தவில்லை . முனிவரே 
அவர்களைப் போகலா மென்று அநுமதி கொடுத்து அனுப்பினார் 
என்பதும் இங்குள்ள கருத்து . 

( 70 ) 
71 . प्रदक्षिणीकृत्य हुतं हुताशमनन्तरं भर्तुररुन्धतीं च । 

धेनुं सवत्सां च नृपः प्रतस्थे सन्मङ्गलोदप्रतरप्रभावः ।। 
4 : 

கள் ST = கன்றுடன் 

கூடிய 
நீர் STINT = ஹோமம் செய்யப் 

நந்தினியையும் 
பட்டு ஜ்வலித்த அக்னியை தன = வலம் செய்து 
யும் 

THRETETITIS : = இவ்வித சுப 
भर्तुः अनन्तरं अरुन्धर्ती च = ( அருந்ததி ஆசாரங்களால் 

தனது 
யின் கணவனான முனிவ மகிமை மிக வ்ருத்தியடை 
ரையும் ) அவருக்குப் பிறகு யப்பெற்று 
அருந்ததியையும் 

காங் = புறப்பட்டான் . 
வஸிஷ்டரின் அனுமதியைப் பெற்றவுடனே அவன் அவர் ஸந்நி 
தானத்தை விட்டுப் புறப்படாமல் தனது மிகுந்த விவேகத்தையும் 
பக்தியையும் சிரத்தையையும் காட்டக் கூடிய முறையில் அக்னி சாலை 
யில் புகுந்து அங்கு ஜ்வலித்துக் கொண்டிருக்கும் அக்னி ரூபமான 
ஸர்வேச்வரனையும் அதற்குப் பிறகு அந்த தேவதையை விதிப்படி 
பூஜித்து உலகத்திற்கே க்ஷேமத்தை விளைவிக்கும் வஸிஷ்ட முனி 
வரையும் ப்ரதக்ஷிணம் செய்தான் . பிறகு குரு பத்னியான அருந்ததி 
தர்மபத்திகள் கவனிக்க வேண்டிய க்ருஹ க்ருத்யங்களைச் செய்து 
கொண்டு வேறிடத்தில் இருப்பதைக் கவனித்து அங்குச் சென்று 


= அரசன் 


186 

ரகுவம்சம் 
அவளையும் வலம் செய்து புறப்பட்டான் . இப்படிச் சிஷ்யர்கள் 
இருக்க வேண்டிய நிலையில் சிறிதும் தவறாமல் அரசன் நடந்து வரு 
வதைக் கண்டு குருதம்பதிகளுக்கு மேலும் சந்தோஷம் உண்டா 
யிற்று . அதனால் அவர்கள் மறுபடியும் இவனுடய க்ஷேமத்தைக் 
கோரி ஆசீர்வாதம் செய்தார்கள் . இதைக் கருதி ச KETTPHIE : 
என்கிறார் கவி . 

( 71 ) 
72 . श्रोलाभिरामध्वनिना रथेन स धर्मपत्नीसहितः सहिष्णुः । 

ययावनुद्धातसुखेन मार्ग स्वेनेव पूर्णेन मनोरथेन ।। 
ey: T ; = எவ்வித கஷ்டத்தை கரடுமுரடாக இராமல் , 

யும் ஸஹிக்கும் ஸ்வபாவ இருந்ததினால் குலுங்காமல் 
முள்ள அவ்வரசன் 

ஸுகமாய்ச் சென்ற 
சர்கள் : - தனது தர்ம பத்தி க ச = நிறைவேறின 
யான ஸுதக்ஷிணையுடன் 

தனது மனோரதம் போலி 
Siruser = காதுக்கு இன்ப ருந்த 
மான ஓசையோடு 

T - தேரினால் 
அ gargar = ( வழிசெவ்வையாக, If a = வழியைக் கடந்தான் . 

“ ராஜ்யத்தில் அனுபவிக்கக் கூடிய எல்லா போகங்களையும் 
விட்டு ஆச்ரமத்திற்ரு வந்து வழக்கமான ஆகாரம் முதலியன இரா 
மலும் காடு திரிந்தும் பட்ட ஸர்வ கஷ்டங்களும் இனி நாம் பட 
வேண்டியதில்லை . இனி ஸுகமாக இருப்போம் என்று இவ்வித 
மான எண்ணம் அவ்வரசனுக்காவது அவ்வரசிக்காவது இல்லவே 
இல்லை . இருவரும் அவற்றை யெல்லாம் போக்யமாகவே நினைத் 
தனர் . பத்தியை எற்றித் தானும் ஏறி அரசன் ஓட்டு என்று உத்தரவு 
கொடுக்க ஸாரதி தேரை ஒட்டினான் . தேர் செம்மையாக அமைக் 
கப்பட்டு ஒரு பழுதுமின்றி இருந்தமையால் பிரயாணத்தினால் அவர் 
களுக்குச் சிறிதும் சிரமம் உண்டாகவில்லை . அதுமட்டு மில்லா 
மல் மிக வேகமாக ஓடும் பொழுது உண்டான அதன் இனிய சப் 
தம் அவர்களுக்குக் களிப்பை உண்டாக்கியது . ஸந்தான விஷய 
மாக அவர்களுக் குண்டான ஆசை நிறை வேறியது ஒன்று .. 
ஸுகமாகப் போகக் கூடிய உத்தமமான ரதம் ஒன்று . இவ்விரண்டி 
னாலும் இன்னமும் வழி மாளவில்லையே , நகரம் வரவில்லையே , 
என்று சிந்தைப்படும்படித் தாமதம் தோன்றாமல் , போனது தெரியா 
மல் , வழியை ஸுகமாகக் கடந்தார்கள் என்பது இங்கே கருத்து . () 


இரண்டாவது வர்க்கம் 


187 


குடிகள் 


யடையாத 


களால் 


- 


73 . तमाहितीत्सुक्यमदर्शनेन प्रजाः प्रजार्थव्रतकर्शिताङ्गम् । 

नेत्रः पपुस्तृप्तिमनाप्नुवद्भिर्नवोदय नाथमिवौषधीनाम् ।। 
अदर्शनेन आहितोत्सुक्यम् 

ச = காணப் 5 : = 
பெறாமையால் எப்பொழு Trigeft : : = பார்த்தது 

கா ண் போம் என்ற போதும் என்று திருப்தியை 
பேராவலை உண்டாக்கி 

கண்க 
எனக்காகன்னா = மகப் பேற்றுக் | arraai Fiqfts = அப்பொ 

காக அனுஷ்டித்த வ்ரதத்தி ழுதே தோன்றிய ( மூன்றாம் 
னால் இளைத்திருந்த 

பிறைச் ) சந்திரனைப்போல் 
= அந்த அரசனை 

Y : = பருகினார்கள் . 
வெகு நாட்களாகக் கரணாமையால் நகரவாஸிகள் யாவரும் 
அரசனை எப்பொழுது பார்ப்போம் என்று மிகவும் ஏக்க முற்றிருந் 
தார்கள் . அரசனிடத்தில் குடிகளுக்கு அவ்வளவு பற்றும் பக்தியும் 
விசுவாஸமும் இருந்தன : அவன் திரும்பி வருகிறா னென்று அறிந்த 
வுடனே நகரத்திற்கு வெளியே சென்று அவனைத் தகுந்த முறை 
யில் வரவேற்று உபசரித்தார்கள் . ரதத்திலிருந்து இறங்கித் தகுந்த 
தோர் ஆசனத்திலமர்ந்து , தனது அனுமதியின் பேரில் ஸர்வ ஜனங் 
களும் ஒழுங்காக உட்கார்ந்து கேட்க அவன் தான் செய்த வரதா 
னுஷ்டானத்தை விஸ்தாரமாக எடுத்துச் சொன்னான் . வரதானுஷ் 
டானத்தினால் மிகவும் இளைத்திருந்தும் அவனது ஒளி சிறிதும் 
குன்றவில்லை. அவன் வீற்றிருக்கும் பொழுது யாவரும் அவனை 
ஆவலுடன் பார்த்த வண்ணமே இருந்தனர் . மேன் மேலும் மூன் 
றாம் பிறைச் சந்திரனைப் போல் அவனைப் பார்ப்பதிலே பேரவாக் 
கொண்டனர். 


சந்திரனும் க்ருஷ்ணபக்ஷத்தில் கலைகளை 

கலைகளை இழந்து காணப் 
பெறாதவனாகவும் , ப்ரஜைகளின் க்ஷேமத்திற்காகத் தனது கலைகளை 
தேவர்களுக்குக் கொடுப்பது என்கிற வரதத்தினால் இளைத்த உரு 
வம் உடையவனாகவு மிருக்கின்றானென்று கொள்க . 

(73 ) 
74 . पुरन्दरश्रीः पुरमुत्पताकं प्रविश्य परिरमिनन्धमानः । 

भुजे भुजङ्गेन्द्रसमानसारे भूयः स भूमे (रमाससञ्ज ।॥ 
ITE : : = இந்திரன் போன்ற காக் = கொடி முதலியவற் 
அவ்வரசன் 

றால் அலங்கரிக்கப்பட்டு 


18 


மிக 


. 


138 

ரகுவம்சம் 
விளங்கிய 

தனது நகரத் னது பலம் வாய்ந்த தனது 
திற்குள் 

புஜத்தில் 
t : ச TTEIF : = வீதி தோறும் : VE = பூமியின் பாரத்தை 

ஜனங்கள் புகழ்ந்து போற்ற € : SIETY = மறுபடியும் ஏற்றுக் 
Tfix = ப்ரவேசித்து 

கொண்டான் . 
WRITE = ஆதி சேஷ 

குடிமக்கள் செய்த வரவேற்பு உபசாரத்தைப் பெற்றுக் 
கொள்வதற்காக நகரத்திற்கு வெளியே யுள்ள உத்யான வனத்தில் 
சிறிது நேரம் தங்கிக் களைப்பாறிய பிறகு , சக்ரவர்த்தியான அவனது 
நகரப் பிரவேசத்திற் கேற்றவாறு ரத கஜ துரக பதாதிகளும் , மந் 
திரிகளும் மற்றப் பெரியோர்களும் , வாத்தியங்களும் வந்து தகுந்த 
வாறு அணிவகுத்து நிற்க , அமரர்களால் சூழப்பட்ட இந்திரன் 
அமராவதிக்குள் பிரவேசித்தால் உண்டாகக் கூடிய காட்சி அங்கு 
உண்டாயிற்று . அவ்வித வைபவத்தோடு அவன் கொடிகளாலும் 
தோரணங்களாலும் சோபிக்கின்ற தனது நகரத்திற்குள் பிர 
வேசித்தான் . வீதி தோறும் ஜருங்கள் - ஜய விஜயீ பவ என்று 
கொண்டாடிப் பூவும் பொரியும் தூவி அவன் வருகையினால் உண் 
டான தமது மகிழ்ச்சியை வெளியிட்டனர் . இவ்வாறு கொண் 
டாடப் பெற்ற அவன் அரண்மனை சேர்ந்த பிறகு அதுவரையில் 
ராஜ்யபாரத்தை ஏற்று நடத்திய மந்திரிகள் அதை அவனிடம் ஒப்பு 
விக்க , அதை ஏற்று அவர்களுக்கு அதுவரையில் இருந்த மனக் 
கவலையை நீக்கினான் . 

( 74 ) 
75 . अथ नयनसमुत्थं ज्योतिरत्रेरिव द्यौः 

सुरसरिदिन तेजो वह्निनिष्टयतमैशम् । 
नरपतिकुलभूत्यै गर्भमाधत्त राज्ञी 

गुरुमिरमिनिविष्ट लोकपालानुभावैः ।। 
इति श्रीकालिदासीये रघुवंशे महाकाव्ये पुत्रवरलाभो नाम 

31: : | 
T = காலக்ரமத்தில் 

கங்கை அக்னிவார்த்த பர 
: : TNTET Qfaka = ஆகா மேச்வரனது வீர்யத்தைப் 
சம் சந்திரனைப் போலவும் 

போலவும் 
Frafts agi i * ST = | < ist = ஸுதக்ஷிணை 


இரண்டாவது ஸர்க்கம் 


180 


கான 


नरपतिकुलभूत्यै 
= மஹா ராஜனுடைய தேவர்களுடைய பெருமை 
வம்சத்தின் க்ஷேமத்திற் வாய்ந்த ( அம்ச அனுப்ரவே 

சத்தினால் உள்ள சீர்மை 
गुरुभिः लोकपालानुभावः अभिनिविष्टम् = யை உடைய ) 

இந்திரன் அக்கினி முதலிய பிர = கர்ப்பத்தை 
லோக 

ரக்ஷகர்களான STUTI = தரித்தாள் . 
ஸு துணையின் கர்ப்பம் ஸாமான்யமான தன்று . திலீபனது 
வம்ச க்ஷேமத்திற்காக உண்டானது . அதற்குத்தக்கபடி அது மகிமை 
பெற்றிருந்தது . இந்திரன் கிழக்கிலும் , அக்கினி தென் கிழக்கிலும் 
இப்படியே முறையே யமன் , நிருருதி , வருணன் , வாயு , குபேரன் , 
ஈச்வரன் , இவர்கள் மற்றத் திக்குகளிலும் இருந்து உலகத்தைக் காப் 
பாற்று கின்றார்கள் . பூமியை ஆளும் அரசன் ஒருவன் உண்டா 
கும் போது அவனிடத்தில் கர்ப்பத்திலேயே இத் தேவர்களுடைய 
அம்சங்கள் பிரவேசித்து அவனுக்குப் பூமியை ஆள்வதற்குரிய சிறப் 
பைத் தருகின்றன . அப்படியே இங்கும் நடந்தது . ஆனால் மற்ற 
அரச 

ரசர்கள் விஷயத்தில் போல் ஸாமான்ய மானதன்று இது சிறப்பு . 
பின் மிக மிக விசேஷம் வாய்ந்தது . அரசனுக்கு இருக்க வேண் 
டிய குணங்கள் முக்கியமாக இரண்டு விதமாகப் பிரிக்கக் கூடி 

ல்லோரும் அவனிடத்தில் ப்ரீதியோடு அணுகும்படி 
செய்யுமவை ஒரு கூறு . ஆகிலும் அவனிடத்து மிக்க பயத்தோடும் 
வினயத் தோடும் , பக்தி யோடும் நடந்து கொள்ளச் செய்யுமவை 
ஒரு கூறு . இதைத் திலீபன் விஷயத்தில் முன்னமே கவி காட்டி 
யிருக்கின்றார் ( 1 - 14 ) . இரு கூறான இவ்வித குணங்கள் இந்தக் 
கர்ப்பத்தினிடத்தில் மிகுந்திருக்கும்படி அவ்வளவு அதிகமாகத் 
தேவர்களுடய அம்சப்ரவேசம் இருந்தது என்பதை இரண்டு உப 
மானங்களால் கவி காட்டுகின்றார் . சந்திரன் போலும் , என்றத 
னால் முதற் கூறைச் சேர்ந்த குணங்களுடையவும் , ஈச்வரனது 
வீர்யம் போலவும் என்பதனால் இரண்டாவது கூறைச் சேர்ந்த 
கணங்களுடையவும் மலிவு காட்டப் படுகிறது . சுருக்கமாகச் சந்தி 
ரன் என்னாமல் அத்திரி மஹர்ஷியினுடைய நேத்திரத்திலிருந்து உண் 
டான ஒளி என்றும் , ஈச்வரனது வீர்யம் என்னாமல் அக்கினி 
வார்த்த அது என்றும் கூறியது இங்குத் திலீபனிடமிருந்து அவள் 
அதைப் பெற்றா ளென்பதயும் , திலீபன் அத்திரிமஹர்ஷி போலவும் 
அக்கினி போலவும் இருந்தான் . அதனாலே அவ்விதமே அவனிடத் 


யவை . 


140 

ரகுவம்சம் 
திலிருந்து உண்டான கர்ப்பமும் இருந்தது என்பதையும் காட்டு 
வதற்காக . இவ்விரண்டு உவமையிலும் அடங்கிய கதைகள் 
முறையே ஹரிவம்சத்திலும் ராமாயணத்திலும் கூறப்பட்டிருக் 

( 75 ) 


கின்றன . 


| இரண்டாவது ஸர்க்கத்தின் உரை முற்றிற்று 


SRI VENKATESVARA ORIENTAL INSTITUTE , TIRUPATI 

Price list of Publications 


General Edilor : - PROF P. V. RAMANUJASWAMI, MA . , Director, 


Sri Venkatesvara Oriental Series : 

Rs. A. 
1. Sri Venkatesvara Kavya Kalapa, (Sanskrit) Ed . by 

Sri D. T. Tatacharya, M.O.L. 
2. History of Tirupati , Volume II (English ) by Dr. 

S. Krishnaswami Aiyangar, M.A. , Ph.D. ( Out of Stock ) 
3. A Glossary of Indian Philosophical Terms, (Sans 

krit - English ) by Sri C. V. Sankara Rao , M.A .... 1 8 
4. Psychology. ( Telugu ) by Dr. K. C. Varadachari, 
M.A. , Ph.D. 

( Out of Stock ) 
5. Isavasyopanishad Bhashya, of Venkatanatha, 

( Sanskrit -English ) Ed . & Translated by Dr. K. O. 
Varadachari, M.A. , Ph.D. & Sri D. T. Tatacharya , 
M.O.L. 

( Out of Stock ) 
6. Samurtarchanadhikarana ( Atri Samhita ), (Sans 

krit ) Ed . by Mr. Raghunatha Chakravarthi 

Bhattacharya & Sri M. Ramakrishna Kavi, M.A . 6 0 
7. Suvarnasaptati Sastra. ( Sanskrit) Reconstructed 

from the Chinese & Ed . by Sri N. Aiyaswami 
Sastri 

3 
8. Kenopanishad Bhashya , by Rangaramanuja (Sans 

rit- English ) Ed . & Translated by Dr. K. C. 
Varadachari, M.A. , Ph.D. & Sri D. T. Tatacharya , 
M.O.L. 

1 0 
9. Tirukkural- Kamattuppal, with the commentaries 

of Kalingar and Paripperumal ( Tamil) Ed . by 
Sri T. P. Palaniappa Pillai, B.O.L. 

2 0 


. 


... 


2 


Rs. A. 


1 8 


.. 


.. 


2 0 


.. 


3 0 


3 12 


... 


10. Sri Venkatesvara Vachanamulu , ( Telugu) Edited 

by Sri V. Prabhakara Sastri 
11. Sringarasankirtanamulu , Vol. IV of Tallapaka 

Annamacharyulu ( Telugu) Ed by Sri V. Prabha 

kara Sastri 
12. Kasyapa - Jnanakanda (Kasyapa Samhita ), (Sans 

krit ) Ed . by Sri R. Parthasarthi Bhattachar 
13. Andhra -Kuvalayanandamu , ( Telugu ) by Ubhaya 

bhasha Pravina Sri K. Subrahmanya Sastri 
14. Tirukkural-Porutpal, with the commentaries of 

Kalingar and Paripperumal ( Tamil ) Ed . by Sri 

T. P. Palaniappa Pillai , B.O.L. 
15. Kathopanishad Bhashya , of Rangaramanuja (Sans 

krit -Euglish ) Ed and Translated by Dr. K. C. 
Varadachari, M.A. , Ph . D. and Sri D. T. Tata 

charya , M.O.L. 
16. Sri Venkatesvara Laghu Kritulu, ( Telugu) Edited 

by Sri V. Prabhakara Sastri 
17. Annamacharya Charitramu, ( Telugu ) Edited by 

Sri V. Prabhakara Sastri 
18. Tiruvengada Sthalapuranam . ( Tamil ) with prose 

supplement Ed. by Sri T. P. Palaniappa Pillai , 
B.O.L. 


4 0 


3 12 


1 8 


2 8 


... 


1 8 


.. 


... 


3 4 


0 12 


19. Alankarasangraha, of Amritanandayogi, (Sans 

krit ) Edited by Sri P. Balakrishnamurti , M.A. 
20. Subhadra Kalyanamu, ( Telugu ) by Tallapaka 

Timmakka, Ed . by Sri V. Prabhakara Sastri 
20a . Sankaravilasam , ( Tamil) Ed . by Sri T. P. Pala 

niappa Pillai, B.O.L. 
21. Janaarayi. ( Sanskrit) Ed . by Sri M. Ramakrishna 

Kavi, M.A. 


3 4 


10 


.... 


3 


Rs. A. 


.. 


... 


22. Adhyatmasankirtanalu , Vol . V. of Tallapaka An 

namacharyulu ( Telugu ) Ed. by Sri V. Prabha 
kara Sastri 

3 4 
23. Tiruvengada Ula, ( Tamil) Ed . by Sri T. P. Pala 
niappa Pillai, B.O.L. 

1 8 
24. Adhyatmasankirtanalu , Vol.VI of Tallaraka An . 

namacharyulu ( Telugu ) Ed . by Sri A. V. 
Srinivasachari 

2 0 
25. Prasnopanishad Bhashya, of Rangaramanuja 

( Sanskrit -English ) Ed . and Translated by Dr. 
K. C. Varadachari, M.A. , Ph.D. and Sri D. T. 
Tatacharya, M.O.L. 

2 12 
26. Sri Venkatesvara Stuti Ratnamala , ( Telugu ) Ed. 
by Sri V. Prabhakara Sastri 

1 2 
27. Dharmasangraha, ( Sanskrit) Ed by Prof. P. V. 
Ramanujaswami, M.A. 

2 0 
28. Nipatavyayopasargavritti, (Sanskrit) by Vidya 
Pravina Sri A. Someswarasarma, P.O.L. 

2 0 
29. Adhyatmasankirtanalu , Vol . VII of Tallapaka 

Annamacharyulu ( Telugu ) Ed . by Sri R, Anan 

takrishna Sarma & Sci A. V. Srinivasachari 30 
30. Bharata Kosa, ( Sanskrit ) Ed . by Sri M. Rama 
krishna Kavi , M.A. 

22 0 
31. Adhyatmasankirtanalu , Vol. VIII of Tallapaka 

Annamacharyulu ( Tel .) Ed . by Sri R. Anantha . 
krishna Sarma & A. V. Srinivasachari 

3 0 
32. Raghuvamsa , ( cantos 1 & 2 ) , Translated into 

Tamil and Ed . by Sri D. T. Tatacharya , M.O.L ( Shortly ) 
33. Adhyatmasankirtanalu , Vol. IX Ed . by Sri R 
Ananthakrishna Sarma 

30 
34. Sri Venkatesvara Stuti Ratnamala , ( Tel . ) Vol . II 
Ed . by Sri Ramakrishniah , M.A. 

2 0 


3 . 


Sri Venkatesvara Oriental Institute Studies 


Rs . A. 


1. Theory of Knowledge in the Philosophy of Sri 

Ramanuja ( English ) by Dr. K. C. Varadachari, 
M.A. Ph.D. 


3 0 


... 


2. Rupakaparisuddhi ( anskrit) by Sri D. T. Tata 

charya, M.O.L. 


1 0 


. 


3. Idea of God ( English ) by Dr. K. C. Varadachari, 

M.A. , Ph . D. 


3 0 


+ 


... 


4. Sahityavimarsa ( Sanskrit ) by Vidya Pravina 

Sri A. Someswarasarma, P.O.L. 


2 0 


5. The Dharmasutras & the Dharmasastras ( English ) 

by Dewan Bahadur KS. Ramaswami Sastri, 
B.A. , B.L. 


.. 


0 12 


... 


6. Virasaiva Literature, ( Telugu ) by Sri S. Rama 

krishna Sastri, M.A. , B.O.L. 


5 0 


For copies of the above apply to : 
THE DIRECTOR , 
S. V. Oriental Institute, TIRUPATI, 

( Chittoor Dist . ) South India . 


